(சொற்பொழிவுகள்‌) 


கி. வா. ஜகந்நாதன்‌ 


அமுத நிலையம்‌ லிமிடெட்‌ 

46, இராயப்பேட்டை நெடுஞ்சாலை, 

சென்னை-14. ர 
தொ. பேசி, 8261948 


அமுதம்‌--1 18 

அலங்கார மாலை---2 

உரிமை பதிவு 

முதற்‌ பதிப்பு; மே, 1956 

இரண்டாம்‌ பதிப்பு: செப்டம்பர்‌, 1968 


. 2-00 


நண்பர்கள்‌ அச்சகம்‌ 
சென்னை- 18 


முகவுரை 


-அருணகிரிகாதர்‌ முருகன்‌ அருளில்‌ மூழ்கித்‌ திளைத்தவர்‌. 
அதுமாத்திரம்‌ ௮ன்று, சிறந்த புலமை உடையவர்‌. அவருடைய 
. திருவாக்கைக்‌ கூர்ந்து ஆராய்ந்தால்‌ தென்மொழியிலும்‌ வட 
மொழியிலும்‌ ஒருங்கே புலமை பெற்றவர்‌ என்பதை உணரலாம்‌. 
பழங்காலத்தில்‌ அராகம்‌, வண்ணம்‌, வகுப்பு; முடுகு என்ற 
பெயரோடு அங்கங்கே சந்த அமைப்பையுடைய கவிகள்‌ இரும்‌ 
தாலும்‌ முழுவதும்‌ சந்தம்‌ அமைந்த திருப்புகழைப்‌ போலச்‌ சந்தக்‌ 
கவி பாடியவர்கள்‌ மிக அரியர்‌. அதுவும்‌ ஒரு பாட்டா, இரண்டு 
பாட்டா? பதினாறாயிரம்‌ திருப்புகழ்களை யல்லவா மேகம்போலப்‌ 
“பொழிந்து தள்ளியிருக்கறோ்‌? தமிழர்களுடைய இழவூழால்‌ 
அவற்றில்‌ பெரும்பாலன மறைந்தன. சற்றேறக்குறைய 13800 
பாடல்களே இப்போது கிடைத்திருக்கின்றன. 


பிரபுடதேவராயன்‌ காலத்தில்‌ வாழ்ந்தவர்‌ அருண்கரிளாதர்‌. 
அம்மன்னன்‌ 16-ஆவது நூற்றாண்டில்‌ வாழ்ந்தவன்‌ என்று 
தெரியவருகிறது. அக்காலத்தில்‌ கருநாடக அரசர்கள்‌ இப்‌ 
பக்கத்தில்‌ ஆண்டதனால்‌ கன்னடத்துக்கு அதிகச்‌ சலுகை 
இருந்து வந்தது. - அப்போது தமிழில்‌ வில்லிபுத்தூரர்‌ சிறந்த. 
கவிஞராகத்‌ இகழ்ந்தார்‌. அவருடைய வாக்கில்‌ முடுகு உடை 
விரவிய. கவிகள்‌ பல உண்டு. அருணகிரிமாதர்‌ வெள்ளம்‌ 
போலச்‌ சந்தக்‌ கவியைப்‌ பாடிய காலமாதலின்‌ வில்லிபுத்தாரரும்‌. 
சந்த விருத்தங்களைப்‌ பாடினர்‌ போலும்‌! 


புதிய வகையில்‌ சந்தக்‌ கவி பாடியது மாத்திரமன்று; முருக . 
னைப்பற்றியே அவ்வளவு பாடல்களையும்‌ பாடினார்‌. அதற்குமுன்‌ ' 
முருகனைத்‌ துதித்த பாடல்கள்‌ தமிழில்‌ இருந்தாலும்‌ ஒரே புலவர்‌ 
. இத்துணைப்‌ பாடல்களைப்‌ பாடவில்லை. அதற்குமுன்‌ முருகனைப்‌ 

பற்றிப்‌ பலர்‌ பாடிய கவிகளைத்‌ தொகுத்துப்‌ பார்த்தால்‌ அத்தனைக்‌: 
- கவிகளுக்கும்‌ அதிகமாகவே அருணகிரியார்‌ பாடினார்‌ என்பது 
- தெரியவரும்‌, அருணசிரியார்‌.பாடலில்‌இது இரண்டாவதுசிறப்பு., 


ட. ்‌ ப 
மூன்றாவது அவருடைய சமரச ர்‌: தேவாரம்‌, திவ்யப்‌ 
பீரபந்தமாசிய அருள்‌ நூல்களிற்கூட ஏனைய சமயத்தார்‌ உள்ளம்‌ .. 
புண்படும்‌ இடங்கள்‌ இருக்கலாம்‌! ஆனால்‌ அருணகிரிகாதர்‌ 
பாடல்களில்‌ எல்லாத்‌ தெய்வங்களும்‌ போற்றப்‌ பெறுகின்றனர்‌. 
சாதன வகைகளாகிய சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ 
என்னும்‌. நான்கைப்‌ பற்றிய செய்திகளையும்‌ அவற்றில்‌ காண 
லாம்‌. வடமொழி தென்மொழி இணைப்பு, பழமை புதுமை. 
இணைப்பு, இசை இயல்‌ இணைப்பு, சைவ வைணவ இணைப்பு, 
யோக ஞான இணைப்பு, உலூயல்‌ பதியியல்‌ இணைப்பு முதலிய 
பல இணைப்புகள்‌ அருணகிரியார்‌ திருவாக்கில்‌ ஒளிவிடும்‌. 
காழ்ப்பின்றி யாவரையும்‌ தழுவிக்கொண்டு சமரச நெறியிலே 
வாழ்வதை விரும்பும்‌ இக்காலத்துச்‌ சான்றோர்க்கு வல்வில்‌ 
தருவது அவர்‌. பாடல்‌, 
இந்தப்‌ பண்புகள்‌ அனைத்தும்‌ கந்தர்‌ கல்வ்ல்ற்க்கல்‌ விரவி 
யிருத்தலைக்‌ காணலாம்‌. இதல்‌. உள்ள பாடல்கள்‌ கட்டளைக்‌ கலித்‌. 
துறை என்னும்‌ கலிப்பா இன த்தைச்‌ சேர்ந்தவை, ஆயினும்‌ ! பல 
பாடல்களில்‌ சந்த அமைதி இருக்கிறது. 


“சாரறிட்‌ டூரனைச்‌ சூரனைக்‌ காருடற்‌ சோரிகுக்கக்‌ 
கூரகட்‌ டாரியிட்‌ டோரிமைம்‌ யோதினிற்‌ கொன்றவனே?” 


என்ற பாட்டினில்‌ தானனத்‌ தானனத்‌ தானனத்‌ தானனத்‌ ' 
என்ற சந்தம்‌ தக டத்‌ டப்‌ சில த்த 
உண்டு. 

சிவபுராணச்‌ த செற்திகளும்‌- கந்த புராண வரலாறுகளும்‌: 
பாரத ராமாயணத்தில்‌. வரும்‌ கனம்‌ இருப்புகழிலும்‌ 
உண்டு; மற்ற நூல்களிலும்‌ உண்டு. 

இந்தப்‌ புத்தகத்தில்‌ கான்கு ம்டல்கக்குரிய்‌ விளக்கங்கள்‌: 
- இருக்கின்‌ ரன. ஐந்து. பகைவர்‌, குறிஞ்சிக்‌ கிழவன்‌, தனிப்பரமா'. 
னந்தம்‌, பேய்‌ விளையாட்டு என்ற தலைப்பில்‌ அவ்விளக்கங்கள்‌ 
இதில்‌ உள்ளன. பாட்டின்‌ பொருளைமாத்திரம்‌ பதவுரையாகவோ -: 
பொழிப்புரையாகவோ எழுதி விடுவது மிக எளிது. இந்த நான்‌ 
கும்‌ சொற்‌ பொழிவாகச்‌ செய்த விளக்கம்‌. ஆதலால்‌, சொல்‌. 
ஓக்‌ ப்‌ பொருள்‌ உரைப்பதோடு நில்லாமல்‌ அங்கங்கே உள்ள 


தது 


பொருள்களை வேறு செய்திகளோடு சார்த்தி விளக்கும்‌ முறை 
மீல்‌ இச்‌ சொற்பொழிவுகள்‌ அமைந்திருக்கின்றன. 
்‌ கந்த புராணத்திலுள்ள வரலாறுகள்‌ வருமிடங்களில்‌ 
. அவற்றின்‌ உள்ளுறையை என்‌ அறிவுக்குப்‌ புலனாகிய அளவுக்கு 
. விளக்கயிருக்கிறேன்‌. ஈம்‌ மாட்டில்‌ வழங்கும்‌ புராணங்களில்‌ 
வரும்‌: கதைகள்‌ ஈம்பத்‌ தகாதன, குருட்டு நம்பிக்கையினால்‌ எழும்‌ 
தன என்று சிலர்‌ சொல்லுவார்கள்‌. மனித ஆற்றலுக்கு அப்பாற்‌ 
பட்ட நிகழ்ச்சிகளை வைத்துப்‌ புனைந்த கற்பனைக்‌ கதைகள்‌ பல 
உண்டு; அத்தகைய .அபூதகற்பனைகளில்‌ வரும்‌ கிகழ்ச்சிகள்‌ 
முன்பு கடந்தவை அல்ல; இனியும்‌ நடக்கப்‌ போவன அல்ல. 
. ஆனாலும்‌ அவற்றைப்‌ படித்து இன்புறுகிறார்கள்‌ இக்காலத்து 
மக்கள்‌. கதைகளில்‌ பாத்திரங்களின்‌ இயல்புகளும்‌ அடிப்படை 
யான உண்மைகளும்‌ உள்ளுறையாக அமைந்திருப்பதால்‌ அவற்‌ 
றைத்‌ தெரிந்து மகிழ்ச்சியடைகிறார்கள்‌. அதே தெளிவு புராணச்‌ ' 
கதைகளிலும்‌ காணலாம்‌. அவற்றிலுள்ள வரலாறுகள்‌ அனைத்‌ 
தும்‌ அப்படியே நிகழ்ந்தன என்று கொள்ளவேண்டியது இன்றி 
யமையாத தன்று. அவற்றினூடே உள்ள கருத்துக்களை, அக்‌ : 
“கதைகள்‌ எந்த உண்மையை வெளிப்படுத்த அமைந்தனவோ 
்‌.. அந்தக்‌ குறிப்புக்களை, உணர்ந்தால்‌ இப்போது தோன்றும்‌ அபூத 
கற்பனைகளைச்‌ சுவைப்பது - போலவே புராணக்‌ கதைகளையும்‌ 
சுவைக்கலாம்‌. 
. புராணத்தில்‌ வரும்‌ கதைகள்‌ இந்த நாட்டுக்கு மாத்திரமே 
உரியன என்பதற்கும்‌ இல்லை. எல்லா நாடுகளிலும்‌ எல்லாச்‌ சம 
யங்களிலும்‌ எல்லா மொழிகளிலும்‌. இத்தகைய கதைகள்‌ உண்டு, . 
இந்தக்‌ கதைகளை எண்ணித்‌ தங்கள்‌ சமய கெறிகளை இழிவாகக்‌ 
கருதுபவர்‌ யாரும்‌ இல்லை. மற்ற காட்டுக்‌ கதைகளினூடே உள்‌: . 
ளுறை இருக்கிறதோ இல்லையோ, திட்டமாகசீசொல்ல இயலாது. . 
இந்த மாட்டுக்‌ கதைகளுக்கு நிச்சயமாகத்‌ தத்துவார்த்தம்‌ உண்டு, 
மூர்த்திகளின்‌ உருவ வேறுபாடுகளுக்குத்‌ தனித்‌ தனியே உள்‌ 
சூறை உண்டு. கோயிலின்‌ அமைப்புக்கும்‌, வழிபாட்டு முறைக்‌ 
கும்‌, விழாக்களுக்கும்‌, கடவுளின்‌ பல்வேறு திரு உருவங்களுக்‌ 
கும்‌, திருவிளையா டல்களுக்கும்‌ உள்ளே நுட்பமாக அமைந்த 
_ கருத்துக்கள்‌ உண்டு, அக்‌ கருத்துக்களைக்‌ கருவாகக்‌. கொண்டு 
உருவெடுக்க அவை, பொதுவாக இந்திய காட்டின்‌ கலைகள்‌. 


*1 
யாவுமே உள்ளுறையுடன்‌ அமைந்த குறிப்புக்‌ கலைகளே 
(Suggestive Art). ஆதலின்‌, புராணக்‌ கதைகளின்‌ சிறப்பை 
அறியவேண்டுமானால்‌ மேலெமுந்தவாரியாகப்‌ பார்த்து, “இது . 
என்ன பைத்தியச்தாரக்‌ கதை!” என்று புறக்கணிக்கக்கூடாது. 
“இகன்‌ கருத்து யாது??? என்று கூர்க்து ஆராய வேண்டும்‌. மம்‌ . 
முடைய சமய உண்மைகளை நிலைக்களமாக வைத்துக்கொண்டு 
ஓப்பு நோக்க வேண்டும்‌. அப்போது உள்ளுறை விளங்கும்‌.நுண்‌ 
பொருளைப்‌ பருப்பொருளாகக்‌ காட்டியிருக்கும்‌ க 
ப்‌ போற்றும்‌. னப்‌ வந்துவிடுவோம்‌. 


இப்‌ புத்தகத்தில்‌ சில இடங்களில்‌ புராண வரலாறுகளின்‌ 
உள்ளுறையை ஒரளவுக்கு ய்‌ பப 
களினிடை விளக்கியவையே அவை. டட 


ள்‌ - இலக்கிய சம்பந்தமான செய்திகளையும்‌ த்‌ விளக்கி 
யிருக்கிறேன்‌. ஐம்தணை யைப்‌. பற்றிய செய்திகள்‌, முருகனைக்‌ 
குறிஞ்சித்‌ தெய்வமாக வைத்துப்‌ போற்றும்‌ மரபு, விழுப்புண்‌, 
களவேள்வி முதலியவற்றை இலக்கிய இலக்கண நூல்களிற்‌ 
கண்ட பொருள்களோடு வைத்துக்‌ காட்டி விளக்க க்க 
தறேன்‌. 


நான்‌ எழில்‌ மல மலர்கள்‌ என்ற வெளியீடுகள்‌ 
“லும்‌, வேறு ல நூல்களிலும்‌ காணும்‌ கருத்துக்கள்‌ சில இதில்‌ 
அங்கங்கே வந்திருக்கலாம்‌, ஒரு கருத்தைப்‌ பல இடங்களில்‌ 
விளக்கவேண்டி சேரும்போது இது மாற்ற முடியாதது என்பது 
அன்பர்களுக்குத்‌ தெரியும்‌. 


சமய சம்பந்தமான கருத்துக்கள்‌ நுட்பமானவை. அவற்றை 
விளக்குவது எளிதன்று. பெரியோர்களின்‌ திருவாக்குகளை மேற்‌ 
கோள்‌ காட்டினால்‌ மாத்திரம்‌ போதாது. ஆதலின்‌, வாழ்க்கையில்‌ 
நரம்‌ நேரே அறியும்‌ நிகழ்ச்சிகளை உவமையாக வைத்துப்‌ பல 
கருத்துக்களை விளக்கியிருக்கிறேன்‌. பழம்‌ புலவர்கள்‌ கூறுவன 
வற்றைப்‌ புதிய முறையில்‌ அமைத்துக்‌ காட்டும்‌ இடங்களும்‌, 
முழுதும்‌ படலை சமக உவமை கூறி விளக்கும்‌ இடங்களும்‌ 
வில்‌ கண்டு. வறு ப 


«ii 


இவை சொற்பொழிவுகளானமையால்‌ ஒரு பொருளைப்‌ பல 
வகையில்‌ விளக்கிச்‌ சொல்லவேண்டியது அவசியமாயிற்று, 
உவமைகளும்‌ உதாரணங்களும்‌ மேற்கொள்ளும்‌ கருத்துக்களை 
விளக்க உதவி புரிகின்றன... வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலிருக்து 
எடுத்துக்‌ காட்டும்‌ உவமைகளால்‌ பொருள்‌ விளங்குவதைப்‌ 
போல, மற்ற எதனாலும்‌ அவ்வளவு தெளிவாக விளங்குவதில்லை. 
அதனால்‌ பல பல உவமைகளைப்‌ பேச்சனிடையே பயன்படுத்து 
வது என்‌ வழக்கமாகிவிட்டது. 


எழுதும்‌ கட்டுரையில்‌ உள்ள ஸ்‌ இதில்‌ இல்லாமல்‌ . 
இருக்கலாம்‌; ஆனால்‌ விளங்காத பகுதி ஒன்றும்‌ இதில்‌ 
இராதென்றே எண்ணுதறன்‌. பேச்சைக்‌ கேட்கும்போது 
உண்டாகும்‌ அநுபவம்‌ வேறு. பேச்சில்‌ தொனி வேறுபாடுகளும்‌, 
பேசுபவனுக்கு நேரே கேட்பவர்கள்‌ இருந்து ஒரு முகமாகக்‌ . 
கவனிக்கும்‌ வாய்ப்பும்‌ உண்டு, அதனால்‌ பேச்சில்‌ ஓரளவு. 
சுவை பிறக்கிறது, அந்த வாய்ப்புக்‌ கட்டுரைகளுக்கு இல்லை. 
ஆனாலும்‌ பன்முறை படித்துப்‌ படித்து இன்புற இயலும்‌. 


இதற்கு முன்‌ வெளியிட்ட “அலங்காரம்‌” என்னும்‌ புத்த ' 
்‌ கத்தில்‌ உள்ள சொற்பொழிவுகளைச்‌ சுருக்‌ கெழுத்தில்‌ எடுத்துத்‌ 
_ தந்த என்‌ அன்பர்‌ இரு அனந்தன்‌ அவர்களே இந்தப்‌ புத்தகத்‌ ' 
தில்‌ உள்ளவற்றையும்‌ எடுத்தார்‌. அவருடைய அன்பை 
-அளவிட்டுச்‌ சொல்வது இயலாத காரியம்‌. ஒன்றரை மணி. 
நேரம்‌ விடாமல்‌ சுருக்கெழுத்து எழுதிப்‌ பிறது அதைத்‌ 
' தட்டெழுத்தில்‌ வார்த்துத்‌ தர வெறும்‌ ஆற்றல்‌ மாத்திரம்‌ இரும்‌ 
தால்‌ போதாது; தனியான அன்பு இருப்பதனால்தான்‌ இது 
அவருக்குச்‌, சாத்தியமாகிறது. அர்த. அன்பும்‌ அவர்‌ ஆற்றலும்‌ . 
அவர்‌ நலங்களும்‌ முருகன்‌ திருவருளால்‌ மேன்மேலும்‌ வளர 
வேண்டும்‌ என்று வாழ்த்துகிறேன்‌. 


தேனாம்பேட்டையில்‌ உள்ள பாலசுப்பிரமணியர்‌ . இருக்‌ 
கோயிலில்‌ வாரந்தோறும்‌ வியாழக்கிமமையன்று இரவு ஏழு மணி 
முதல்‌ எட்டரை மணி வரையில்‌ இந்தச்‌ சொற்பொழிவுகளை 
நிகழ்த்தி வருகிறேன்‌. ” ஒன்றரை மணி மேரம்‌ பொறுமையோடு 
இடருர்து கேட்கும்‌ அன்பர்கள்‌ என்‌ உள்ளத்தே ஊக்கம்‌ உண்‌ 


viii 

டாகும்படி செய்கிறார்கள்‌. அவ்வப்போது அவர்கள்‌ காட்டும்‌ 
களிப்புக்‌ குறிப்பு அவ்வூக்கத்துக்கு உரமூட்டுகிறது. 
.... வழக்கம்போல்‌ ஒவ்வொரு வாரமும்‌ என்னை அன்புடன்‌ 
வரவேற்றுச்‌ சொற்பொழிவு இனிது நிகழும்படி வேண்டிய 
வற்றைச்‌ செய்யும்‌ ஆலய தர்மகர்த்தர்களாகிய ஸ்ரீ சந்திரசேகரன்‌, 
ஸ்ரீ நரசிம்மன்‌, ஸ்ரீ இருவங்கட காயகர்‌ ஆகியவர்களுடைய 
பேரன்பை நான்‌ பாராட்டக்‌ கடமைப்பட்டவன்‌. அவர்களுக்கு 
என்‌ ஈன்‌ நியறிவைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. : 

இந்தப்‌ புத்தகத்தில்‌ விளக்கப்‌ பெற்ற பாடல்கள்‌ நான்கே, 
ஆனால்‌ விரிக்கப்‌ பெற்ற பொருள்கள்‌ பல என்பதை அன்பர்கள்‌ 
உணர்வார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. உள்ளுறையைப்‌ பார்த்தால்‌ 
இது விளங்கும்‌. 

முருகன்‌ திருவருள்‌ யாண்டும்‌ மலிவதாகுக, 


மயிலை 


.. தீல்யாணநகர்‌, 
10-0256 ‘ 


_கி. வா, ஜகந்நாதன்‌. 


உள்ளுறை 


ஐந்து பகைவர்‌ 
உடம்பாகிய வீடு 

- யாருக்குச்‌ சொந்தம்‌ 
குடியிருக்கும்‌ வீடு 
ஐவர்‌ செயல்‌ 

ஐந்து களிறு 

விதை நெல்‌ 
பொறியை அடக்குதல்‌ 
மாடும்‌ முளையும்‌ 
மனத்‌ திண்மை 
ஒருமைப்பாடு 
வேற்றுமையில்‌ ஒற்றுமை 
ஒர்தலும்‌ உன்னுதலும்‌ 
மூன்று நிலை 

சூர சங்காரம்‌ 

கருணை வீரம்‌ 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
சொல்லும்‌ முறை 
கிழவன்‌ 
ஐந்திணை 
.. குறிஞ்சி 

குறிஞ்சிக்‌ கடவள்‌ 
சமத்காரம்‌ 
என்றும்‌ இளையவன்‌ 
குழந்தையின்‌ செயல்கள்‌ 


முருகக்‌ குழந்தையின்‌ செயல்கள்‌ ' 
. புவனங்கள்‌ ஈன்ற பாவை 


உயீர்கள்‌ இருந்தல்‌ 

அவதாரக்‌ கதை 

. ஐம்பூத முத்திரை 
இறைவியின்‌ அருள்‌ 


தாமரைத்‌ தொட்டில்‌ 


- கார்த்திகை மாதர்‌ 


அமுகைபின்‌ எதிரொலி 
புதிய கதை 


தனிப்‌ பரமானந்தம்‌ 
புராணச்‌ செய்திகள்‌ 
தமிழ்‌ நாடும்‌ கடவுளன்பும்‌ 
பழங்காலம்‌ 
தொகுத்து அறிதல்‌ 
வள்ளி திருமணம்‌ 
இரண்டு மணம்‌ 
கந்த புராணமும்‌ சொந்தப்‌ புராண மும்‌ 
தனைப்‌ புனம்‌ 
இனையும்‌ நெல்லும்‌ 
தினைகாத்தல்‌ 
ஓடி வந்தான்‌ 
அழைத்தால்‌ வருவான்‌ 
கருணை மலிவு 
மெல்ல மெல்ல உள்ளுதல்‌ 
ஆனத்தம்‌ அரும்புதல்‌ 
கரும்பும்‌ தேனும்‌ 
முன்னும்‌ பின்னும்‌ 
பேய்‌ விளையாட்டு 
மயக்கம்‌ 
வஞ்சனை 
அசட்டுச்‌ செயல்‌ 
பேய்க்‌ கூத்து 
திறுமுரு நாற்றுப்படையில்‌ 
“துணங்கை தூங்க” 
பரணி நூல்கள்‌ 
மரபு வழியே 
திருவகுப்பு 
மார்பிற்‌ புண்‌ 


106—132 

107 
110 
112 
116 
117 
120 
122 
125 
126 
1380 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


ஐந்து பகைவர்‌ 


சிவபெருமான்‌ திரிபுரம்‌ எரித்த கதையையும்‌ ஷண்‌ 
முகநாதப்‌ பெருமான்‌ சூர சங்காரம்‌ செய்த கதையையும்‌ 
மூன்றாவது பாட்டில்‌ சொன்னார்‌ அருணகிரி நாதர்‌. தேவ 
லோகவாசிகள்‌ குரபன்மனது ஆதிக்கத்திற்கு உட்பட்டு, 
தங்கள்‌ அரசையும்‌ இழந்து, அடிமை வாழ்வில்‌ அகப்பட்டு 
உழன்று கொண்டிருந்தார்கள்‌. சூரனை வென்று முருகன்‌ 
அவர்களுக்குச்‌ சுயராஜ்யம்‌ SA து என்று 
பார்த்தோம்‌. 


_ அடுத்த படியாக அருணகிரி நாதருக்கு. ஒரு நினைவு 
வந்தது. 'தேவலோகத்தைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டு தேவ 
லோக வாசிகளை அடிமைப்படுத்திய அசுரர்களைச்‌ சங்காரம்‌ 
செய்து, ஆண்டவன்‌ தேவர்களுக்குத்தானே பிழைப்புக்‌ 
கொடுத்தான்‌? அதனாலே நமக்கு என்ன?” . என்ற கினைவு. 
யாருக்காவது வந்தால்‌ என்ன செய்வது என்று எண்ணி: 
னார்‌ போலும்‌! “நமக்குத்‌ தேவலோகம்‌ போன்ற ராஜ்யம்‌ 
எதுவும்‌ சொந்தமாக இல்லை. ஒரு ஜமீன்கூடச்‌ சொந்தம்‌ 
இல்லை. நமக்கு என்று ஒரு தனி ராஜ்யம்‌. இருந்து, அது: 
போய்விட்டால்‌ மீட்டும்‌ அதனை முருகன்‌ . வாங்கித்‌ ' 
தருவான்‌. ஒரு வீடுகூடச்‌ சொந்தம்‌ இல்லாமல்‌ இருக்கிற 
நமக்கு அவனைப்பற்றி என்ன கவலை?” என்று ஒருவர்‌. 
கேட்பதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. அதற்குரிய. விடை. 
யைப்‌ புலப்படுத்தும்‌ பாடலை தட்‌ அலங்காரத்தில்‌ 
பார்க்கிறோம்‌. ்‌ 


த குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


இதற்கு முன்னாலே சொன்ன பாட்டில்‌, “கூர்ப்பேரணி 
கெட்டது?” என்றுதான்‌ சொன்னார்‌; சூரன்‌ அழிந்ததைக்‌ 
குறிப்பாகப்‌ பெற வைத்தார்‌. இந்தப்‌ பாட்டில்‌ அவனை 
முருகன்‌ சங்காரம்‌ செய்தான்‌ என்பதையும்‌ வெளிப்படை 
யாகச்‌ சொல்கிறார்‌. 


1 
உடம்பாகிய வீடு 


உலகத்தில்‌ சொத்துப்‌ படைத்தவர்கள்‌ எல்லாம்‌ 
நிலமும்‌ வீடும்‌ படைத்திருக்கிறார்கள்‌. சிலருக்கு நிலம்‌ 
இல்லா விட்டாலும்‌ வீடு இருக்கிறது. ஈமக்கு என்ன வீடு 
இருக்கிறது? ஒன்றும்‌ இல்லை என்று நம்மில்‌ சிலர்‌ நினைக்க 
றோம்‌, ஆனால்‌ நம்‌ எல்லோருக்கும்‌ வீடு இருக்கின்றது. 
உயிர்களாகிய ஆன்மாக்கள்‌ தங்கி வாழ்கின்ற வீடு 
ஒன்று உண்டு. அதற்கு உடம்பு என்று பெயர்‌. தேக. 
மாகிய வீட்டில்‌ இருக்கின்ற உயிரைத்‌ “தே என்பார்கள்‌. 
தேகமாகிய வீட்டுக்கு விலாசம்‌ உண்டு; பெயர்‌ உண்டு. 
விலாசம்‌ உள்ள அந்த வீட்டில்‌ உயிர்‌ குடியிருக்கிறது. 
மனிதன்‌ என்று உயிர்‌ உள்ளவனைத்தான்‌ சொல்கிறோம்‌. 
முத்துசாமி செட்டியார்‌, முத்துசாமி ஐயர்‌ என்றெல்லாம்‌. 
விலாசம்‌ போட்டுச்‌ சொல்வது ஆன்மாவை அடையாளம்‌ 
கண்டுகொள்வதற்கு அல்ல; உடம்பை அடையாளம்‌ 
காணத்தான்‌. உயிரோடு. வாழ்கிற உடம்புக்குத்தான்‌ 
அத்தகைய விலாசம்‌ இட்டுச்‌ சொல்கிறோம்‌. உடம்பில்‌ 
வாழ்கிற உயிர்‌ புறப்பட்டுப்‌ போய்விட்டால்‌. அந்த. உடம்‌ : 
புக்கு விலாசம்‌ இல்லை. எல்லா உடம்புக்கும்‌. அப்பொழுது 
ஒரே ஒரு. பெயர்தான்‌ அமைகிறது, மக்கள்‌ வோ த 
இடிந்த . வீடுகளை விலாசம்‌ இல்லாமல்‌ “குட்டிச்சுவர்‌” 
என்று அழைப்பதைப்‌ போல, உடம்பாகிய வீட்டிலிருந்து 


ஐந்து பகைவர்‌ 9 


"உயிர்‌ போய்விட்டால்‌ இதனைப்‌ பிணம்‌ என்று 
அழைக்கிறோம்‌. 


“ஊரெல்லாம்‌ கூடி ஒலிக்க அழுதிட்டுப்‌ 
பேரினை நீக்கிப்‌ பிணமென்று பேரிட்டுச்‌ 
_ சூரையங்‌ காட்டிடைக்‌ கொண்டுபோய்ச்‌ சுட்டிட்டு 
நீரினில்‌ மூழ்கி நினைப்பொழிந்‌ தார்களே? 


என்று ப்பம்‌ திருமூலர்‌. . 


யாருக்குச்‌ ்ந்கமர்‌ 

[ரிணமாக இல்லாமல்‌, உடம்பாக வளர்ச்சியுடன்‌ 
இருக்கிறது இந்த வீடு. மனிதனென்ற சிறப்புப்‌ பெறு. 
கிறது. இந்த வீட்டில்‌ உயிர்‌ குடியிருக்கிறது. இந்த உடம்‌. 
, பாதிய வீடு உயிர்க்குச்‌ சொந்தமா 2 அல்லது சொந்தக்காரர்‌: 
வேறு யாரேனும்‌ இருக்கிறாரா? இந்த உடம்பு உயிருக்குச்‌ 
சொந்தம்‌ என்றால்‌ உயிர்‌ நினைத்தபடி உடம்பு அமைய 
வேண்டும்‌. ஈமக்குச்‌ சொந்தமான வீட்டில்‌ இரண்டடுக்கு 
கள்‌ இருக்கன்றன; நாம்‌ விரும்பினால்‌ மூன்று அடுக்கு 
மாளிகையாக அதைக்‌ கட்டிக்‌ கொள்ளலாம்‌. . நமக்குப்‌ 
பிள்ளை அதிகமானாலும்‌, மருமகப்பிள்ளை வீட்டுக்கு வம்‌. 
தாலும்‌ இன்னும்‌ இரண்டு மூன்று அறைகள்‌ தடுத்துக்‌. 
கொள்ளலாம்‌. வீட்டுக்குச்‌ சொந்தக்காரர்‌ தம்‌ விருப்பப்படி... 
அதில்‌ பலவிதமான மாறு தல்களைச்செய்துகொள்ள முடியும்‌. 
உயிரின்‌ விருப்பப்படியே இந்த உடம்பில்‌ வேண்டிய : 
மாறுதல்களைச்‌ செய்துகொள்ள முடியுமா? செவிடாகம்‌ .. 
பிறந்த ஒருவன்‌ அந்தச்‌ செவிட்டை நீக்கிக்கொள்ள முடி 
யுமா? நமக்கு இரண்டு கைகள்‌ போதவில்லை; பன்னிரண்டு 
- கைகள்‌ வேண்டுமென்று விரும்பினால்‌ பாக்கிக்‌ கைகளை 
அட்டிக்கொள்ள முடியுமா? பிறவி ஊமையாகப்‌ பிறந்த 2 
ஒருவன்‌ பேச்சில்‌ வல்லவன்‌ ஆகமுடியுமா? ஆகையால்‌ 
. இந்த உடம்பு நமக்குச்‌ சொந்தம்‌ அன்று என்றே தெரிந்து 


க குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


கொள்ளவேண்டும்‌. இதில்‌ நாம்‌ குடியிருக்கிறோம்‌. வீட்‌ 
டைப்‌ படைத்தவன்‌ எந்த எந்த மாதிரியாகப்‌ படைத்தானோ 
அதல்‌ சிறிதளவுகூட மாற்றம்‌ செய்ய முடியாது. இப்படி 
இருந்தும்‌ இந்த உடம்பு நமக்குச்‌ சொந்தம்‌ என்று நினைத்‌ 
துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 

நமக்கு என்று ஒன்று இருந்தால்‌ அதில்‌ என்னஎன்ன . 
இருக்கின்றன வென்று நமக்குத்‌ தெரியாதா? நாம்‌ ஒரு 
பெட்டியை வாங்கிக்கொண்டு வருகிறோம்‌. அதில்‌ பல 
பொருள்களை வைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அந்தப்‌ 
பெட்டி நம்முடையதாதலால்‌, அதில்‌ பல பொருள்களையும்‌ 
வைத்தவர்‌ நாமாதலால்‌, எப்போது கேட்டாலும்‌ அந்தப்‌ 
பெட்டியில்‌ என்ன இருக்கின்றன என்று நம்மால்‌ சொல்ல 
முடியும்‌. இந்த உடம்பு நமக்குச்‌ சொந்தம்‌ என்றால்‌ 
இதற்குள்‌ ஏன்ன இருக்கின்றன என்று சொல்ல நமக்குத்‌. 
தெரிய வேண்டாமா? வயிற்று வலி வந்தால்‌ அது எப்படி 
வந்தது என்று நமக்குத்‌ தெரிவதில்லை. டாக்டரிடம்‌ 
போய்க்‌ காட்டுகிறோம்‌. : அவருக்கும்‌ தெரிவதில்லை; 
எக்ஸ்ரே எடுக்க வேண்டுமென்கிறார்‌. எக்ஸ்ரேக்கும்‌ . 
தெரியாமல்‌ எத்தனையோ வியாதிகள்‌ இருக்கின்றன. அது 
இடக்கட்டும்‌. இந்த உடம்புக்குள்‌ எத்தனை பழகக்‌ 
இருக்கின்றன தெரியுமா? அதுவும்‌ தெரியாது. ்‌ 
.... நழ்முடைய பொருள்‌ என்று. சொல்வதற்கு என்ன 
உரிமை இருக்கிறது? இதை ஆண்டவன்‌ நமக்குக்‌ கொடுத்‌. 
இருக்கிறான்‌. இது யாருக்குச்‌ சொந்தம்‌ என்றால்‌, இந்த 
. உடம்பை யார்‌ பயன்படுத்திக்‌ கொள்கிறார்களோ ப 
களுக்குச்‌ ட்‌ என்று சொல்லலாம்‌. 


ரர ர்க வீடு 
..... இரிம்பல ஆண்டுகள்‌ . ஒரு. வீட்டில்‌. மாதம்‌ மாதம்‌. 
வாடகை கொடுத்துக்கொண்டு வாழ்ந்த அந்த வீட்டை. 


ஐந்து பகைவர்‌ த்‌ 


நம்முடையது : என்று சொல்கிறோம்‌; “என்னுடைய 
வீட்டுக்கு வாருங்கள்‌?” என்று அழைக்கிறோம்‌. அது வழக்க 
மாகப்‌ போய்விட்டது. அதைப்‌ போல இந்த உடம்பில்‌ 
நாம்‌ குடியிருப்பதனால்‌ இதை நம்முடையது என்று சொல்ல 
லாம்‌. அம்த மட்டும்‌ உண்மை. ஆனால்‌ குடியிருக்கும்‌ 
போதாவது அது நமக்கு முழுச்‌ சொந்தமாக இருக்கிறதா? 
நம்முடைய விருப்பப்படி அதில்‌ வளையவரலாமா? இதைச்‌ 
சற்றே சிந்தித்துப்‌ பார்க்கலாம்‌. 

.... இரு வீட்டில்‌ நாம்‌ குடியிருக்கிறோம்‌. அந்த வீட்டின்‌ 
'சொந்தக்காரனும்‌ அந்த வீட்டிலேயே மற்றொரு பகுதியில்‌. 
வசித்தால்‌ அதைவிடத்‌ தொல்லை வேறு வேண்டியதில்லை. 
பெரும்பாலும்‌ அங்கே நமக்குச்‌ சுதந்தரம்‌ இராது. 
அழகான முருகன்படத்தை அன்றைக்குத்தான்‌ நாம்‌ வாங்க 
வந்திருப்போம்‌. அதை மாட்டலாம்‌ என்று சுவரில்‌ ஆணி 
அடிக்கப்‌ போனால்‌, வீட்டின்‌ சொந்தக்காரன்‌ சண்டைக்கு 
"வந்துவிடுவான்‌; *ஆணி அடித்து வீணாக்கவா கான்‌ சுவர்‌ 
எழுப்பினேன்‌??” என்று கேட்க வந்துவிடுவான்‌. 


- ஐவர்‌. செயல்‌ . 


ஒரு ஜமீன்தார்‌: அவர்‌ இறக்கும்போது அவருக்கு 
ஒரு வீடுதான்‌ சொந்தமாக இருந்தது. வீட்டில்‌. ஒருவர்‌ 
குடியிருந்தார்‌. அந்த ஜமீன்தாருக்கு ஐந்து பிள்ளைகள்‌. 
அவர்களும்‌ அந்த வீட்டிலேயே வசிக்க வந்துவிட்டார்கள்‌. 
சின்னஞ்சிறு பிள்ளைகள்‌; செல்லப்பிள்ளைகளாக வாழ்ந்த 
வர்கள்‌. ஆதலால்‌ அவர்கள்‌ செய்கின்ற குறும்பு சொல்லி 
முடியாது. அந்த வீட்டில்‌ குடியிருந்தவர்‌ ரேடியோவில்‌ 
திருவாசகம்‌ பாடுவதை அறிந்து அதைக்‌ கொஞ்சம்‌ கேட்க 
லாம்‌ என்று உட்காருகிறார்‌.  பக்திப்பாடலின்‌ வரிசையில்‌. 
ஒருவர்‌ அழகாகத்‌ இருவாசகத்தைப்‌: பாடிக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்‌. ஆனால்‌ அந்தச்‌ சமயம்‌ பார்த்து, ஜமீன்‌ தாரின்‌ 
பிள்ளைகளில்‌ ஒருவன்‌ ஒரு கா டப்பாவை. வைத்துக்‌ 
்‌... குறிஞ்சி2 | ர 


ததை குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


கொண்டு மிருதங்கம்‌ வாசிக்கிறான்‌. அவனுக்கு மிருதங்கம்‌ 
இடைக்கவில்லை. ஆகவே, தகர டப்பாவை வைத்துக்‌ 
கொண்டு கர்ணகடோரமான ஒலியை எழுப்புகிறான்‌. கேட்‌ 
டால்‌, இது என்‌ வீடு. என்‌ விருப்பப்படி என்ன வேண்டு: 
மானாலும்‌ செய்வேன்‌'' என்று பேசுகிறான்‌. மைகுருக்குப்‌ 
போய்‌ நல்ல மணமுள்ள ஊதுவத்தியை அவர்‌ வாங்க 
வந்திருந்தார்‌. ஆண்டவன்‌. படத்திற்கு முன்னாலே 
உட்கார்ந்து கொண்டு தியானம்‌ செய்யும்போது, அந்த 
வத்தியைக்‌ கம்மென்று மணக்கும்படி ஏற்றி வைத்திருந்‌ 
தார்‌, அதே சமயத்தில்‌ ஜமீன்தாரின்‌ மற்றொரு பிள்ளை 
அவர்‌ வீட்டு ஜன்னலுக்குப்‌ பக்கத்தில்‌ நின்றுகொண்டு 
மொத்தமான சுருட்டு ஒன்றைப்‌ புகைக்கிறான்‌. இருக்கிற 
நாற்றம்‌ போதாது என்று புகையிலைச்‌ சுருட்டு நாற்றத்தை 
வேறு விடுகிறான்‌. அது அவர்‌ மூக்கில்‌ ஏறித்‌ தலைவலி 
எடுக்கிறது. கேட்டால்‌, “இது என்‌ வீடு. என்‌ விருப்பப்படி 
சுருட்டுக்‌ குடிக்க எனக்கு உரிமை உண்டு”. என்று அவன்‌ .. 
பேசுகிறான்‌. அந்த வீட்டின்‌ வாயிலிலே அழகழகான 
வண்ணக்‌ கோலங்களைக்‌ குடியிருக்கிறவர்‌ போடுகிறார்‌. 
அடுத்த கணம்‌ ஜமீன்தாரின்‌. மற்றொரு பிள்ளை வாளி 
நிறையத்‌ தண்ணீரைக்‌ கொண்டு வந்து அதில்‌ கொட்டிக்‌ 
கோலம்‌ அழிந்து போகும்படி செய்கிறான்‌. கேட்டால்‌, 

“இது என்‌ வீடு, என்‌ விருப்பப்படி வீதியில்‌ தண்ணீர்‌ 
கொட்டுவேன்‌. அதைக்‌ கேட்க மீர்‌ யார்‌??? என்று 
பேசுகிறான்‌. நல்ல தென்றல்‌ காற்று வருகிறதே என்று 
அவர்‌ தம்‌ வீட்டு ஜன்னலின்‌ பக்கம்‌ வந்து உட்கார்ந்து : 
கொண்டு இருப்புகழைக்‌ கொஞ்சம்‌ படிக்கலாம்‌ என்று 
ஆரம்பிக்கிறார்‌. ஜமீன்தாரின்‌ மற்றொரு பிள்ளை ஜன்னலை. 
அடைக்கச்‌ சொல்லுகிறான்‌. அவன்‌ சினிமாக்‌ காட்டப்‌ 
போவதால்‌ இருட்டாக இருக்க வேண்டு மென்கறான்‌.. 
கேட்டால்‌, “இது என்‌ வீடு, என்‌ விருப்பப்படி நடக்கத்‌ . 
தான்‌ வேண்டும்‌” என்று பப ரன்‌ க 


ஐந்து பகைவர்‌ | ச்‌ 


அந்த வீட்டில்‌ அவர்‌ மாதந்தோறும்‌ குடிஃ்கூவி 
கொடுத்துக்கொண்டு இருந்தாலும்‌, தம்‌ விருப்பப்படி 
திருவாசகம்‌ கேட்பதற்குத்‌ தடை உண்டாகிறது. அவர்‌ 
விருப்பப்படி ஊத வத்தியை ஆண்டவன்‌ சந்கிகானத்திலே 
ஏற்றி வைத்து, அதன்‌ நறுமணத்தை அறுபவிப்பதற்குத்‌ 
தடை உண்டாகிறது. அவர்‌ விருப்பப்படி அழகான கோலங்‌ 
“களைப்‌ போட்டு அதனைப்‌ பார்த்துக்‌. களிக்கக்‌ கூடிய 
காட்சிக்குத்‌ தடை உண்டாகிறது, அவர்‌ விருப்பப்படி நல்ல 
தென்றல்‌ காற்றை அதுபவிக்க முடியாமல்‌ போகிறது. 
இப்படி அந்த வீட்டின்‌ சொந்தக்காரர்களாக இந்து 
பிள்ளைகளாலும்‌, அந்த வீட்டில்‌ குடியீருக்கன்ற அவர்‌ 
ஓஐட்துவிதமான புலன்களினாலும்‌ அநுபவிக்கின்ற அநுபவங்‌ 
களுக்குத்‌ தடை உண்டாகிறது. அவர்களுடைய வீட்டில்‌ 
வசிக்கிற அவர்‌ என்ன செய்வார்‌? குடிக்கூலி கொடுத்துக்‌ 
கொண்டுதான்‌ அந்த வீட்டில்‌ அவர்‌ வசிக்கிறார்‌. ஆனால்‌ 
_தம்‌ விருப்பப்படி எதையும்‌ அங்கே அநுபவிக்கச்‌ சுதந்தரம்‌ . 
... இக்தக்‌ கதையைப்‌ போன்றதுதான்‌ நம்மூடைய 
வாழ்வும்‌. ஈம்‌ உடம்பாகிய வீட்டில்‌ நாள்தோறும்‌ நடக்கும்‌ 
“நிகழ்ச்சி இது. அற்புதமாகத்‌ திருப்புகழை யாரோ பாடு 
றார்களே; அதைக்‌ கொஞ்சம்‌ காது கொடுத்து கேட்க. 
வாம்‌” என்று இவன்‌ ஆசைப்படுகிறான்‌. ஆனால்‌ இவனு 
டைய காதோ அதைக்‌ கேட்கப்‌ போகிறதில்லை, அந்த 
_ வீட்டுக்கு எதிரேயுள்ள டீக்‌ கடையிலிருந்து வரும்‌ னிமாச்‌ 
்‌ சங்கீதத்தைக்‌ கேட்கத்‌ தாவுகிறது. ஆண்டவன்‌ நமக்கு 
உண்டாக்கிய கைகள்‌ இருக்ன்றனவே, அவற்றால்‌. நல்ல. 
நல்ல பூக்களை எடுத்து அவனுக்கு அர்ச்சனை செய்யலாம்‌, .. 
அலங்காரம்‌ பண்ணலாம்‌ என்று இவன்‌ ஆசைப்படு 
கிறான்‌, ஆனால்‌ இவனுடைய்‌ கைகள்‌ அதைச்‌ செய்யப்‌. 
போவதில்லை; செய்யத்‌ தகாத பல காரியங்களை எல்லாம்‌ 
செய்யப்‌ போகின்றன. ஆண்டவனது திருவுருவத்திற்குப்‌ 


ட்‌ குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

பூவாலும்‌, அணியாலும்‌ அலங்காரம்‌ பண்ணீயிருக்கிறார்‌ 
களே, அதைக்‌ கண்‌ குளிரக்‌ கண்டு கொஞ்சம்‌ களிக்கலாம்‌ 
என்று இவன்‌ ஆசைப்படுகிறான்‌. ஆனால்‌ அந்தக்‌ கண்கள்‌ 
அதைக்‌ காணப்‌ போவதில்லை. பார்க்கத்‌ தகாக பொருளை 
எல்லாம்‌ காசு கொடுத்துப்‌ பார்க்கப்‌ போகின்றன. ஆண்ட 

வனது திருக்கோயிலைச்‌ சுற்றி அழகான நந்தவனங்களை 

எல்லாம்‌ உண்டு பண்ணியிருக்கிறார்கள்‌; அங்கே போய்க்‌ 
்‌ கொஞ்சம்‌ நல்ல காற்றை அநுபவித்துவிட்டு வரலாம்‌ 

என்று இவன்‌ ஆசைப்படுகிறான்‌. ஆனால்‌ இவன்‌ கால்கள்‌ ' 
அங்கே போவதில்லை. பருத்தி விலைச்‌ சூதாட்டத்துக்குப்‌ 

போய்ப்‌ போலீஸ்காரர்கள்‌ வருகிறார்கள்‌ எனப்‌ பயந்து, . 
காற்றுக்‌ கூட உள்ளே புகாத இருட்டறைக்குள்‌ நுழைந்து 

கொண்டு புழுங்கித்‌ தன்புறப்‌ போகின்றன. ஆண்ட : 
வனுக்கு நிவேதனம்‌ செய்து கோயிலிலே -நல்ல நல்ல 
பிரசாதங்கள்‌ கொடுக்கிறார்கள்‌; அவற்றை வாங்கிச்‌ 

சாப்பிடுவோம்‌ என்று இவன்‌ ஆசைப்படுகிறான்‌. ஆனால்‌ 
- இவன்‌ நாக்கு அதைச்‌ சுவைப்பதில்லை. “ஹோட்டலுக்கு 
வா; ஜிலேபி போட்டிருக்கிறார்கள்‌”” என்று இவனைத்‌ 
தூண்டி அங்கே இழுத்துப்‌ போய்க்‌ காசு கொடுத்து 
ஜிலேபியை வாங்கித்‌ தின்னச்‌ சொல்லிவிட்டு, எட்டுக்கு 
வந்து வாந்தி எடுக்கச்‌ செய்கிறது. 


இப்படியாக, இந்த உடம்பாகிய வீட்டில்‌ இருக்கற. 
காம்‌, நல்ல காரியங்களைச்‌ செய்ய. வேண்டுமென்று விரும்‌ 
. பினாலுங்கூட, இந்த. வீட்டுக்குச்‌ சொந்தக்காரர்‌ என்று 
சொல்லிக்கொள்ளுகற ஐந்து இந்திரியங்களும்‌ நம்மை 
அந்த அந்தக்‌ காரியங்களைச்‌ செய்யவொட்டாமல்‌.தடுக்கின்‌ 
றன. “ஆண்டவன்‌ கோயிலுக்குப்‌ போகலாம்‌; அவன்‌ 
- திருவுருவத்தைத்‌ தரிசிக்கலாம்‌; அதனைமனத்திலே தாங்கிச்‌ 
சிறிது நேரம்‌. தியானம்‌ செய்யலாம்‌? என்பன போன்ற 
நினைப்புக்கள்‌ நமக்கு வந்தாலும்‌, அந்த நினைப்பின்படி.. 


ஐந்து பகைவர்‌ 9 


நடக்கவொட்டாமல்‌, ஐந்து இந்திரியங்களும்‌ நம்மை வேறு 
வழிக்கு இழுத்துச்‌ சென்று துன்பப்படுத்துகின்றன... 

மெய்‌, வாய்‌, விழி, மூக்கு, செவி ஆதிய ஐந்து இந்திரி 
யங்களையும்‌ பொறிகள்‌ என்ற சொல்வார்கள்‌. இந்திரியம்‌ 
என்பது வடமொழி. உலகத்திலுள்ள பொருள்களை 
எல்லாம்‌ அநுபவிப்பதற்கு இந்த ஐந்து பொறிகளும்‌ 
உதவுகின்றன. காதாதிய பொறியினால்‌ அநுபவிப்பது 
சப்தம்‌. கண்ணாகிய பொறியினால்‌ அநுபவிப்பது காட்சிப்‌ 
பொருள்‌. மூக்காகிய பொறியினால்‌ அநுபவிக்கக்‌ கூடியது 
மணம்‌, உடம்பாகிய பொறியினால்‌ அநுபவிப்பதற்குரியது 
ஸ்பர்சம்‌. நாக்காகிய பொறியினால்‌ அநுபவிக்கக்‌ பத 
சுவை, . 

- “சுவையொளி ர்க்‌ நாற்றமென்‌ றைத்தின்‌' 

 வகைதெரிவான்‌ கட்டே யுலகு” 

என்று வள்ளுவர்‌ சொல்லுகருர்‌. ரு 
“பல சமயங்களில்‌ மனம்‌ ஒன்றை நினைக்கிறது. 

நினைப்பதை இந்திரியங்கள்‌ செய்வதில்லை. நல்ல: 
உணவைத்தான்‌ சாப்பிடவேண்டு மென்று நினைக்கிறோம்‌, 
சாப்பிடுகின்ற பொறி அதனைக்‌ கேட்பதில்லை. நல்ல 
பொருள்களையே காணவேண்டும்‌ என்று நினைக்கிறோம்‌. 
ஆனால்‌ காணுகின்ற பொறி காணத்‌ தகாத பொருளைத்‌ 
தான்‌ காண்கின்றது. இவ்வாறு இந்த உடம்பாகிய வீட்டில்‌ 
இருக்கின்ற ஐந்து பொறிகளும்‌, நாம்‌ ஏதேனும்‌ ஒன்றை 
நினைத்தால்‌ அதற்கு அநுகூலமாக நடப்பதில்லை. நமக்கு 
க்க பகைவர்களாக இருக்கின்றன. 


ஐந்து களிறு ப 
-. இந்த ஐந்து பொறிகளும்‌ மத களிற்றுக்குச்‌' சமானம்‌. க்‌ 


என்று பெரியவர்கள்‌. சொல்லுவார்கள்‌. உலகத்திற்குப்‌. 


பொதுவாக ஒரு சிறந்த நூல்‌ செய்த வள்ளுவரும்‌ அப்படிச்‌ . 
சொல்லுகிறார்‌, 


10 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


“உரனென்னுந்‌ தோட்டியான்‌ ஓரைந்தும்‌ காப்பான்‌ 
வரனென்னும்‌ வைப்பிற்கோர்‌ வித்து.” . 


“மன த்திண்மை யென்னும்‌ அங்குசத்தால்‌ பொறிகள்‌ 
ஐந்தாயெ மதயானைகளை அடக்கிக்‌ காப்பவன்‌, எல்லா . 
வற்றையும்விட மேலானது என்று சொல்லப்பெறும்‌ முத்தி 
கிலத்திற்‌ சென்று முளைக்கும்‌ வித்துப்‌ போன்றவன்‌? 
என்பது இதற்குப்‌ பொருள்‌. 


விதை நெல்‌ 

இந்த உலகத்தில்‌ சாவியாய்ப்‌ போகும்‌ நெல்‌. உண்டு. 
பயனுள்ள நெல்லும்‌ உண்டு. நெல்லை அறுவடை 
செய்தால்‌ எல்லா நெல்லும்‌ நல்ல நெல்லாக இருப்பதில்லை. 
அறுவடை செய்த நெல்லைத்‌ தூற்றினால்‌ பதர்‌ தனியாகப்‌ 
பறந்து போய்‌ விழுவது தெரியும்‌. நெல்லாக இருக்கிற 
வற்றிலும்‌ எல்லா நெல்லும்‌ விதை மகெல்லாக இருப்ப 
தில்லை. பெரும்பாலானவை சாப்பாட்டிற்கு உபயோகப்‌ 
படும்‌ மெல்லாகத்தான்‌ இருக்கும்‌. விதை நெல்‌ சற்றுக்‌ 
கனமாக இருக்கவேண்டும்‌, நன்றாக விளைந்து முற்றிய 
நெல்லையே விதையாகத்‌ தேர்ந்தெடுப்பார்கள்‌. 

விளைகின்ற நெல்லிலே எப்படிச்‌ சாவியாய்ப்‌ போன 
மெல்‌, பதராகப்‌ போன நெல்‌ இருக்கிறதோ, அதேபோல 
மனித சாதியிலும்‌ சாவியாய்ப்‌ போன மனிதர்கள்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. தம்முடைய அருமையான வாழ்நாளை வீணாக 
அடிக்கிற மனிதர்கள்‌ அவர்கள்‌. இவர்களை மக்கள்‌ என்று 
சொல்லக்கூடாது, “மக்கட்‌ பதடியெனல்‌”' என்று சொல்‌ 
கிறார்‌ வள்ளுவர்‌. தான்‌ பேசுகின்ற பேச்சினாலே தனக்கும்‌ 
பயன்‌ இல்லாமல்‌, கேட்பவர்களுக்கும்‌. பயன்‌ இல்லாமல்‌ 
வழவழவென்று . பயனில்லாத சொற்களையே பேசு 
கின்ருனே அவனை மனிதன்‌ என்று சொல்லக்கூடாதாம்‌: 
பதடி என்று சொல்ல. வேண்டுமாம்‌, 


ஐந்து பகைவர்‌. ன 


்்வனின்லெல்‌ பாராட்டு வானை மகனெனல்‌. 
மக்கட்‌ பதடி யெனல்‌””, 


அத்தகையவர்கள்‌ உள்ளீடு இல்லா தல்ஙிகள்‌. வெறும்‌ 
நெல்லைப்போல இருப்பவர்கள்‌ பலர்‌ உண்டு. அவர்கள்‌ 
தாம்‌: பெற்ற வாழ்விலே எவ்வளவு சுகத்தை அநுபவிக்க 
லாமோ அவ்வளவையும்‌ அநுபவிப்பார்கள்‌.. ஆனால்‌ இனி 
மேல்‌ இந்த உலகத்தில்‌ பிறவாமல்‌ முத்தி இன்பத்தை : 
அடைய இப்பொழுதே அஸ்திவாரம்‌ போடுபவர்‌ யாரோ 
அவர்கள்‌ விதை நெல்லுக்கு ஒப்பானவர்கள்‌. நன்றாக 
முற்றி விளைந்த நெல்தானே விளையும்‌? முற்றின இந்த 
மெல்‌ முத்தியென்னும்‌ உலகத்தில்‌ விளைவதாகும்‌. வரன்‌” 
என்னும்‌ வைப்பாவது முத்தியுலகம்‌. பதினான்கு உலகங்‌ : 
கள்‌ இருக்கின்றன என்று சொல்கிறார்கள்‌. அவற்றை 
மூன்று தட்டுகளாகச்‌ சொல்வார்கள்‌. ஒன்று வானுலகம்‌. 
மற்றொன்று பூவுலகம்‌. இந்தப்‌ பூவுலகத்திற்குக்‌ ழே 
இருப்பது மூன்றுவதாகிய பாதாள லோகம்‌ என்பது. 
வானுலகம்‌ மேலே இருக்கின்றது. பூவுலகம்‌ மத்தியில்‌ 
இருக்கின்றது. பாதாள லோகம்‌ 8மே இருக்கின்றது. 
இவற்றை அந்தர்‌ மத்திய பாதலம்‌'” என்று சொல்வார்கள்‌. 
இந்த மூன்று வகையான உலகங்களுக்கும்‌ அப்பாற்பட்ட 
ஒன்று உண்டு. அதுதான்‌ முத்தியுலகம்‌. வானுலகந்தான்‌ 
தேவலோகம்‌. அதற்கும்‌ மேலான உலகமாய்‌ இருப்பது 
முத்தி. “வானோர்க்‌ குயர்ந்த உலகம்‌” என்று திருவள்ளுவர்‌ , 
அதைச்‌ சொல்வார்‌. 


மாயா லோகமாகிய இந்தப்‌ பூவுலகத்திலே வந்து 
பிறந்த ஆன்மா இன்ப துன்பங்களை அநுபவித்து, பக்தி 
'மார்க்கத்திலே கின்று தவம்‌: பண்ணி, ஆண்டவன்‌ 
இருவருளைப்‌ பெற்றுச்‌ சிறட்து நின்றால்‌, அது திரும்பவும்‌ 
'இந்த உலகத்திலே வந்து பிறவாமல்‌, முத்தி உலகத்திலே 
போய்‌ விளைகின்றது. இச்சி தமக. இந்தப்‌ 


12 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


பூவுலகத்தில்‌ வளர்ந்து விளைந்து கடைசியில்‌ விதைக்குரிய 
நெல்லாக முற்றி முத்தி லோகத்தில்‌ போய்‌ விளைகின்றது. 
இன்ப துன்பத்திற்கு அப்பாற்பட்ட ஆனந்தத்தை அங்கே 
அடைகின்றது. இங்கே விளைந்த வித்து அங்கே போய்‌ 
முளைக்கிறது. 
தேவர்கள்‌ நம்மைக்‌ காட்டிலும்‌ சிறந்த இன்ப வாழ்வை 
அநுபவிக்கிறார்கள்‌ என்று நினைக்கிறோம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
அடைவது இன்ப வாழ்வு அல்ல; சுக வாழ்வு. ஆனந்தம்‌, 
சுகத்திற்கும்‌ துக்கத்திற்கும்‌ அப்பாற்‌ பட்டது. 
விளக்கு நல்ல ஒளியைத்‌ தரக்கூடியதுதான்‌. விளக்கி 
விருந்து வெளிச்சம்‌ வருகிறது. ஆனால்‌ அந்த விளக்குக்கு. 
அடியில்‌ போய்ப்‌ பார்த்தால்‌, அந்த விளக்கின்‌ நிழல்‌ ப்டிம்‌ ' 
இருக்கும்‌. தேவர்கள்‌ விளக்கு ஒளியைப்‌ போன்றவர்கள்‌. 
இன்பமாகிய ஒளியும்‌, துன்பமாகிய நிழலும்‌: உடைய 
வர்கள்‌. ஆனந்தம்‌ என்பது சுகமும்‌ அல்லாமல்‌, துக்கமும்‌ 
அல்லாமல்‌ எல்லாவற்றையும்‌ கடந்து, நிழலே விழாதசூரிய 
னின்‌ ஒளியைப்‌ போன்றது. நிழலே இல்லாத இடந்த ஆனம்‌ 
தத்தை அடைய வேண்டுமென்றால்‌: முத்தியை அடைய 
வேண்டும்‌. அதனைப்‌ பெறுவதற்கு வழி என்ன? அந்த. 
முத்தியை விளைவிக்கக்‌ கூடிய இந்தப்‌ பூலோகத்தில்‌ வந்து 
பிறந்து, நல்ல நல்ல காரியங்களை எல்லாம்‌ செய்து, பொறி : 
களை அடக்கித்‌ தவம்‌ பண்ண வேண்டும்‌; ஈரம்‌ காய்ந்து 
முற்றிய வித்தைப்‌ போல ஆகவேண்டும்‌... .ஐம்பொறிகளை 
அடக்கி, ஈரமின்றி முற்றினால்‌, முத்தி நிலத்தில்‌ முளைத்துப்‌ 
போகம்‌ பெறலாம்‌... 
.... திருவள்ளுவர்‌ ஐந்து களிறுகளை அடக்க. வேண்டு. 
மென்று சொல்கிறார்‌. இந்த ஐந்து. யானைகளும்‌. மதம்‌ 
பிடித்த. யானைகள்‌. ஒவ்வொன்றும்‌ ஓவ்வொரு. பக்கம்‌ 
இழுத்துக்கொண்டு போகின்றது. . அவற்றை அடக்க . 
வேண்டும்‌. களிற்றை அடக்குவதற்கு*யானைப்‌ பாகன்‌ தன்‌ : 
கையில்‌ என்ன வைத்திருக்கிறான்‌? அங்குசத்தை வைத்‌. 


ஐந்து பகைவர்‌ . 18 


திருக்கறான்‌. பொறிகளை அடக்கும்‌ அங்குசம்‌ ஞானம்‌. 
யார்‌ ஞானம்‌ என்ற அங்குசத்தைப்‌ பெற்றிருக்கிறார்களோ 
அவர்கள்‌ ஐந்து பொறிகளாகிய யானைகளை அடக்கிவீடு 
வார்கள்‌. அந்த ஞானத்திற்குத்தான்‌ “உரன்‌” என்று பெயர்‌. 
உரன்‌ பெற்றவர்கள்‌, ஞானம்‌ பெற்றவர்கள்‌, ஆத்மாவுக்‌ 
குத்‌ துன்பத்தைத்‌ தருவதற்குக்‌ காரணமான ஐந்து இந்திரி 
யங்கள்‌ என்ற மதம்‌ பிடித்த யானைகளை அடக்குதிறார்கள்‌. 
அவ்வாறு பொறிகளை அடக்‌ வென்றவர்கள்‌ முத்தி நிலத்‌ 
தில்‌ விளைகின்ற வித்துப்‌ போன்றவர்கள்‌. இது வள்ளுவர்‌ 
சொல்லும்‌ உண்மை. 


பொறியை அடக்குதல்‌ 


பயெரறிகளாகிய ஐந்து களிறுகளையும்‌ அடக்குவதற்கு 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ வாழ்நாளில்‌ முயற்சி செய்ய வேண்‌ 
டும்‌. அதற்காகத்தான்‌ பூசை முதலியன வைத்திருக்கிறார்‌ 
"கள்‌... ஐந்து பொறிகளையும்‌ இரண்டுவிதமான முறையில்‌ 
அடைக்கலாம்‌. தவம்‌ பண்ணி, வேதாந்த சித்தாந்தங்களை 
எல்லாம்‌ படித்து, “ஞான விசாரத்தினால்‌ இந்திரியங்களை 
நிக்கிரகம்‌ செய்வதன்‌ மூலம்‌ அவற்றை அடக்கிவிடலாம்‌. 
ஆனால்‌ இந்த முறை சிங்கத்தைக்‌ கட்டிப்போடுவது போன்‌ 
றது. கட்டிப்‌ போட்டிருக்கிற வரையில்‌ சிங்கம்‌ சாதுவாக 
இருக்கும்‌. கட்டுத்‌ தளர்ந்து விடுபட்டால்‌ எல்லையற்ற 
தீங்கு விளைந்துவிடும்‌. அது போன்றதுதான்‌ இந்தமுறை. 
இந்த முறை கடினமானது. நல்ல சுவையுள்ள சாப்பாட்‌ 
டைச்‌ சாப்பிட வேண்டுமென்று அவர்கள்‌ நாக்கு விரும்பும்‌. 
சேர்ந்தாற்போலப்‌ பத்து நாட்கள்‌ பட்டினி டை என்று 
வயிற்றைப்‌ பட்டினி போடுவார்கள்‌. நல்ல சுகமான 
தென்றல்‌ காற்றை அநுபவிக்க அவர்கள்‌ உடம்பு விரும்‌ 
பும்‌. சேர்ந்தாற்போலப்‌ பல ஆண்டுகள்‌ காற்றுப்‌ புகாத 
குகைக்குள்‌ நுழைந்துகொண்டு உடம்பைப்‌ புழுக்கத்‌ 
தால்‌ வாடிப்‌ போகச்‌ செய்வார்கள்‌, குளிர்ச்சியான இடத்‌ 


14 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


திற்குப்‌ போய்‌ இன்புற அவர்கள்‌ உடம்பு விரும்பும்‌. 
அப்போதுதான்‌ மண்டை வெடிக்கிறதுபோல இருக்கின்ற 
வெயிலில்‌ நின்றுகொண்டு தவம்‌ செய்வார்கள்‌. “நிரம்பக்‌ 
குளிராக இருக்கிறதே; கொஞ்சம்‌ குளிர்‌ காய்ந்தால்‌ ஈன்றாக 
இருக்கும்‌”? என்று அவர்கள்‌ உடம்பு விரும்பும்‌. அப்போது 
தான்‌ சில்லென்று இருக்கிற தண்ணீருக்குள்‌ மூழ்கித்‌ தவம்‌ 
பண்ணுவார்கள்‌ ,இப்படிஅவர்களுடைய பொறிகள்‌ என்ன 
என்ன அறுபவிக்க வேண்டுமென்று விரும்புகின்றனவோ 
அதற்கு நேர்‌ விரோதமான பாதையில்‌ அவற்றைச்‌ 
செலுத்தி அவற்றின்‌ ஆசையைக்‌ குலைத்து வெல்வார்கள்‌. 
இது ஞானயோககளுக்குச்‌ சாத்தியமாகும்‌. இந்த 
முறை நமக்கு ஏற்றது என்று சொல்ல முடியாது. அந்த 
ஞான யோகிகள்‌ செல்கின்ற மார்க்கத்திலே . ஒரு சின்னத்‌ 
தவறு ஏற்பட்டுவிட்டாலும்‌ அவர்களுக்கு எல்லை இல்லாத 
தீங்கு உண்டாகிவீடும்‌. எறும்பு விழுந்தால்‌ அடிபடாது. 
யானை கழே விழுந்தால்‌ என்ன ஆகும்‌? அந்தமாதிரியே 
்‌ ஞானயோகிகள்‌ தாங்கள்‌ செல்கிற பாதையில்‌ சின்னத்‌ 
தவறு இழைத்துவிட்டாலும்‌ அது அவர்கள்‌ டதாக ன்‌ 
பெரிய தீங்காய்‌ முடியும்‌. 
ஆனால்‌, முத்தி அடைவதற்கு எளிய வழி ஒன்றும்‌ 
இல்லையா? இருக்கிறது. “உலகத்திலுள்ள பொருள்களை 
எல்லாம்‌ ஐந்து பொறிகளின்‌ . மூலம்‌ அநுபவிக்க விரும்பி. 
னால்‌, அப்படியே அநுபவி. ஆனால்‌ அதில்‌ ஒரே ஒரு சின்ன 
மாறுதல்‌ செய்ய வேண்டும்‌. ஐந்து புலன்களை அவ்வவ்‌. 
வழியே போகவிடு, அவ்வாறு. போக விடுவதில்‌ ஓர்‌ : 
ஓழுங்கு இருக்கட்டும்‌” ச்‌ நம்‌ பெரியோர்கள்‌ கமக்குச்‌. 
னுள்‌ | 


க்‌ மாடும்‌. ம்ம்‌ 


.... ஒரு கொண்டி மாடு இருக்கிறதி. அதை அவிழ்த்து 
வ்‌ அ வயல்களில்‌ போய்‌ டட பயிர்களை: அழித்து 


ஜந்து பகைவர்‌ 15 
விடுகிறது. அதனைக்‌ கட்டிப்‌ போட்டே வைத்தால்‌ 
பயனில்லை. அதை மேயவும்‌ விடவேண்டும்‌. பயிர்‌ 
பச்சைகளை அது அழித்துவிடாமலும்‌ பார்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. இதற்கு என்ன செய்வது? 

. பழைய காலத்தில்‌ பசுக்கள்‌ மேய்வதற்காக என்ற்‌ 
ஒவ்வோர்‌ ஊரிலும்‌ மேய்ச்சல்‌ தரை ஒதுக்கியிருப்பார்கள்‌. 
அதற்குக்‌ *கற்றாப்புல்‌' என்று பெயர்‌. கல்வெட்டுக்களால்‌: 
. இது விளங்குகிறது. அந்த மாட்டைப்‌ புல்‌ தரையில்‌ 
மேயட்டும்‌ என்று அவிழ்த்துவிட்டால்‌, அது அந்தத்‌ தரை 
யிலுள்ள புல்லை மேயாமல்‌, வயலில்‌ இறங்கிப்‌ பயிர்களை 
அழிக்கிறது. அந்த மாடு புல்‌ தரையில்‌ மேயவும்‌ 
அதே சமயத்தில்‌ அப்பால்‌ இருக்கிற வயலில்‌ இறங்கிப்‌: 
பயிரை அழிக்காமல்‌ இருக்கவும்‌ மாட்டுக்காரன்‌ 
என்ன செய்கிறான்‌? அந்த மைதானத்தின்‌ நடுவே ஒரு. 
முனையை அடித்து, நீளமான கயிற்றினால்‌ மாட்டைக்‌ 
கட்டி, அந்தக்‌ கயிற்றின்‌ மறு முனையை இந்த முளையில்‌ 
கட்டி விடுகின்றான்‌. மாடு துள்ளித்‌ துள்ளிக்‌ குதிக்‌ 
கிறது; ஓடுகிறது. எவ்வளவு தூரம்‌ ஓட முடியும்‌? கயிறு 
எவ்வளவு நீளமோ அவ்வளவு நீளந்தானே ஓட முடியும்‌? 
முரட்டு மாடு ஆகையால்‌ அது வேகமாக ஓடுகிறது. கயிறு 
நீளமாக இருப்பதால்‌ தாராளமாக ஓட முடிகிறது. ஆனால்‌ 
எத்தனை ஓடினாலும்‌ அது முளையைச்‌ சுற்றிச்‌ சுற்றித்தான்‌ 
. ஓட முடியும்‌. அது ஓட ஓடக்‌ கயிறு முளையில்‌ சுற்றிக்‌ 
கொண்டே வருகிறது. அதனுடைய வேகம்‌ அதிகமாக 
இருந்தால்‌ வேகமாகவே முளையைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வரு 
கிறது. கயிறு சுற்றச்‌ சுற்ற மாட்டுக்கும்‌ முளைக்கும்‌ உள்ள 
_ தூரம்‌ குறைக்துகொண் டேவரும்‌. மாடு முளையை நெருங்கி. 
வரும்‌; முளைக்கு அருகிலேயே வந்துவிடும்‌. பாக்கியிருப்‌ 
பது இரண்டடி நீளமுள்ள கயிறுதான்‌ என்றால்‌ பின்னும்‌ 
சுற்றும்போது, கயிறு குறுகிவீடுகிறது. அது நெறிக்க மாடு 
அப்படியே முளையின்‌ அடியில்படுத்துக்கொண்டுவிடுகிறது. 


1 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


அதுபோல இறைவன்‌ என்ற முளையை அடித்து, 
ஐந்து பொறிகளான மாட்டை அந்த முளையோடு நீண்ட 
கயிற்றால்‌ கட்டி மேய விட்டு விடுங்கள்‌. நன்றாகச்‌ சாப்பிட 
வேண்டுமென்று நாக்கு விரும்புகிறது. “சாப்பாடா 
வேண்டும்‌? வா கோயிலுக்கு. அங்கே நல்ல சர்க்கரைப்‌ 
பொங்கல்‌ கொடுக்கிறார்கள்‌. புளியோதரை கொடுக்‌ 
கிறார்கள்‌. அவற்றை வாங்கி நன்றாகச்‌ சாப்பிடு?” என்று 
சொல்லுங்கள்‌. சர்க்கரைப்‌ பொங்கல்‌ வேண்டுமென்ற 
நாவின்‌ ஆசையை இங்கே நாம்‌ அடக்கவில்லை. ஆனால்‌ 
இறைவன்‌ பிரசாதத்தைச்‌ சாப்பிடவேண்டுமென்ற நாட்‌ 
டத்தை எழுப்புகிறோம்‌. ஆண்டவன்‌ என்ற முளையை 
அடித்துவிட்டதால்‌, ஆண்டவனுடைய பிரசாதத்தைச்‌ : 
சாப்பிடவேண்டுமென்ற ஆசை எழுகிறது. இதனால்‌ 
இறைவனுடன்‌ தொடர்பு உண்டாகிறது. சர்க்கரைப்‌ 
பொங்கல்‌ சாப்பிடவேண்டு மென்ற ஆசை அப்படியே 
இராது. வரவரக்‌ குறைந்து கொண்டே வரும்‌. இறைவ 
னுடைய: . சம்பந்தமுள்ள பொருள்களையே நாடும்‌ 
படியாக முளையடித்துவிட்டால்‌ ஒழுங்கற்ற பொறிகளிடம்‌ 
 ஓரொழுங்கு உண்டாகும்‌. அவை யாவும்‌ கடைசியில்‌ 
வேறு ஒன்றையும்‌. காடாமல்‌ சதகம்‌ நிற்கும்‌ கிலைமை 
டட பல்லு | 


இந்தக்‌ கண்‌ அழகான. காட்டிகளைப்‌ பார்த்துக்‌ களிக்க . 
விரும்புகிறது. அதற்கு, “மீ எதையும்‌ பார்க்காதே?” என்று 
சொல்ல வேண்டாம்‌, . “அழகான பொருள்களைத்‌ தானே 
- பரர்க்க வேண்டுமென்கிறாய்‌? விதம்‌ விதமான வண்ணத்‌ 
தைக்‌ கொண்டு தட்டிய இந்த ஆண்டவன்‌ படத்தைப்‌ 
பார்‌? - அழகழகான பூக்களாலும்‌. மணியாலும்‌ அலங்‌ 
கரித்துள்ள ஆண்டவனுடைய இந்த விக்கிரகத்தைப்பார்‌”” 

என்று சொல்ல.வேண்டும்‌. தன்‌ இச்சைப்படியே அது. 
பார்க்றது, பார்க்கும்போதே... . ஆண்டவனுடையு 


ஐந்து பகைவர்‌ ன ரர 
தொடர்பு அதற்கு ஏற்படுகின்றது. காது இனிமையான 
சங்தத்தைக்‌ கேட்க வேண்டுமென்று விரும்புகிறது, . 
அப்போது, “நீ எதையும்‌ கேட்காதே? என்று சொல்ல 
வேண்டாம்‌. “இனிமையான சங்கீதத்தைத்தானே. கேட்க 
வேண்டுமென்று விரும்புகிறாய்‌? அதோ பாடுகிறார்கள்‌ 
கேள்‌, தேவாரத்தை, திருப்புகழை!” என்று சொல்ல 
வேண்டும்‌. தன்‌ இச்சைப்படியே அது அந்த இனிமையான 
சங்தேத்தைக்‌ கேட்கிறது. கேட்கும்போதே ஆண்ட 
வனுடைய தொடர்பு அதற்கு ஏற்படுகிறது. இப்படியே! 
ஒவ்வொரு புனையும்‌ . ஆண்டவன்‌ என்ற முக£யை 
அடித்துத்‌ தொடர்பு படுத்திவிட்டு அதனதன்‌ இச்சைப்படி 
போகவிட வேண்டும்‌.. ஓட ஓடக்‌ கயிறு சுற்றிக்கொள்ள, 
கடைசியில்‌ மாடு முளைக்கு அருகிலேயே வந்து படுத்துக்‌. 
கொள்வது போல, கடைசியில்‌ புலன்களாயெ மாடுகள்‌ 
ஆண்டவன்‌ என்ற முளைக்கு அருகிலேயே வந்து ட்டு 
வீடும்‌; செயலொழிந்து விடும்‌. 


. இது மிகவும்‌ அருமையான காரியம்‌ அன்று. ஒரு. 
குழந்தை எல்லாப்‌ புத்தகத்தையும்‌  இழிக்கிறது, நாம்‌. 
ஏதாவது ஒரு முக்கியமான புத்தகத்தை வைத்துவிட்டுப்‌ 
போனால்‌ அதனைக்‌ கிழித்து விடுகிறது. “அதைக்‌ இழிக்‌.. 
காதே; அடிப்பேன்‌” என்று. -கோபித்துக்கொண்டால்‌ ப 
கம்மிடம்‌ இருக்கும்‌ பயத்தில்‌ அப்போதைக்கு அது. 

அதனைக்‌ கிழிக்காமல்‌ இருக்கும்‌. நாம்‌ கொஞ்சம்‌ அப்புறம்‌ . 
போனால்‌ அதைக்‌. கிழித்து விடும்‌, இதற்கு என்ன 
செய்வது? அந்தக்‌ குழந்தையைக்‌ இழிக்காதே என்றால்‌ 
இழிக்கன்ற சுபாவம்‌ உடைய அதனால்‌. எதையும்‌ 
கழிக்காமல்‌ இருக்க முடியாது, ஆனால்‌,. **நன்றாகக்‌ இழி; 
இங்கே நார்‌ இருக்கிறது; கிழித்து வை?” என்று சொல்ல 
வேண்டும்‌. குழந்தையின்‌ கிழிக்கிற கை அந்த நாரைக்‌ 
கிழிக்கிறது. ஆனால்‌ கிழிய வேண்டியது கிழிகிறது. 


ர்க குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
.... அதைப்போலப்‌ பார்க்க வேண்டுமென்று விரும்புகிற . 
புலனைப்‌ பார்க்காதே என்று சொல்லாமல்‌, "இங்கே 
ஆண்டவன்‌ படம்‌ இருக்கிறது; அதைப்‌ பார்‌?” என்று 
சுட்டிக்‌ காட்ட வேண்டும்‌. . கேட்க வேண்டுமென்று 
விரும்புற பொறியைக்‌ கேட்காதே என்று சொல்லாமல்‌, 
“இங்கே திருப்புகழ்‌ பாடுகிறார்கள்‌; அதனைக்‌ கேள்‌”? 
என்று சொல்ல வேண்டும்‌. இப்படிச்‌ செய்தால்‌ பொறிகள்‌ . 
தம்‌ இச்சையைப்‌ பூர்த்தி செய்துகொள்கின்றன. ஆனால்‌ 
அவை யாவும்‌ இறைவனோடு தொடர்புடைய அதுபவங்‌ 
களாகவே அமைகின்றன. 


புலன்களாகியயானைகளை இந்த முறையில்‌ நம்முடைய 

அறிவினாலே ஒழுங்குபடுத்த வேண்டும்‌. அந்த யானைகளை 
நம்‌ விருப்பப்படி நடக்க வைக்க, அறிவாகிய அங்குசம்‌ 
. நம்மிடம்‌ இருக்கிறது. அந்த அங்குசத்தினால்‌ அவற்றை 
அடக்கி, இறைவன்‌ என்ற முளையை அடித்து, அதைச்‌ 
சுற்றிச்‌ சுற்றி எல்லாவிதமான இன்ப அநுபவங்களையும்‌ 
அடையச்‌ செய்தால்‌, அவை தம்விருப்பப்படியே ஓடியாடி, 
கடைசியில்‌ இறைவனுடைய தொடர்பினால்‌ மனத்தோடு 
ஒன்றி இறைவன்‌ திருவடியிலேயே படுத்துவிடும்‌. 


கோயில்‌, அங்கே உள்ள மூர்த்தி, அதற்குச்‌ செய்யும்‌ 
அலங்காரம்‌, அங்கே கொடுக்கும்‌ பிரசாதம்‌, அங்கே 
பாடும்‌ திருப்புகழ்‌ இவை. அத்தனையும்‌, நம்‌ பொறிகளாகிய . 
மதம்‌ பிடித்த யானைகளுக்கு உணவாக, அவற்றின்‌ 
மதத்தை மாற்றி நல்ல நெறியிலே அழைத்துச்‌ சென்று 
கடைசியில்‌ அவற்றைப்‌ படுக்க வைக்கின்றன. இது பக்தி 
நெறியாகிய எளிய வழி. “'ஆண்டவனிடத்தில்‌ சென்று 
நீ பக்தி செய்‌, அவனைப்‌ பூசை செய்‌. உன்‌ கைகளி 
னாலேயே அவனுக்கு அலங்காரம்‌ பண்ணிக்‌ கண்குளிரப்‌ 
பார்‌. அவன்‌ புகழைப்‌. பாடு. அவன்‌ பெருமையைக்‌. 
கூறுகின்ற பாடல்களை நன்றாகக்‌ கேட்டு அநுபவி. அவன்‌. 


ஐந்து பகைவர்‌. | 19 


இருக்கோயிலைச்‌ சுற்றி வலம்‌ வா”? என்று நம்‌ நாட்டுப்‌ 
பெரியவர்கள்‌ சொன்னது, ஐம்பொறிகளாகிய மதம்‌ பிடித்த 
யானைகள்‌ தத்தம்‌ விருப்பப்படியே உலகத்திலுள்ள 
பொருள்களை அநுபவிக்கும்போது அவற்றை இறைவ 
னுடன்‌ சம்பந்தப்படுத்தி அநுபவிக்கச்‌ செய்யவும்‌, வரவர 
அந்தத்‌ தொடர்பு நெருங்க மெருங்க அவற்றை ஓழுங்கச்‌ 
செய்யவுமே ஆகும்‌, 


ன்னை 


நம்‌ மனம்‌ நல்ல நல்ல காரியங்களைச்‌ செய்ய வேண்டு 
மென்று ஆசைப்படுகிறது. ஆனால்‌ அவற்றைச்‌ செயலிலே 
செய்ய முடியவில்லை. நினைக்கும்‌ மனத்திற்குத்‌ திண்மை 
இல்லை. ஈம்‌ மனத்திலே தண்மை இல்லை என்பதற்கு 
அடையாளம்‌, நாம்‌ நினைக்கறதை கினைக்கிறபடியே 
செயலில்‌ செய்ய முடியாததுதான்‌. உண்மையில்‌ இதை 
விடப்‌ பலவீனம்‌ வாழ்க்கையில்‌ வேறு எதுவும்‌ இல்லை. 


காம்‌ தொட்ட மண்‌ எல்லாம்‌ தங்கமாக மாறவேண்டு 
மென்று ஆசைப்படுகிறோம்‌. அந்த மாதிரி மாற்றக்‌ கூடிய 
சக்தி நமக்கு இல்லை. அது நம்முடைய சக்திக்கும்‌ அப்பாற்‌ 
பட்ட ஆசை, அப்படி யின்றி நம்மால்‌ செய்யக்‌ கூடிய 
காரியத்தைச்‌ சில சமயங்களில்‌ கினைக்கிறோம்‌. பக்கத்து 
வீட்டுக்‌ குழந்தை . வாழைப்‌ பழம்‌ வேண்டுமென்று 

அழுகிறது. அது ஏழை வீட்டுக்‌ குழந்தை. தெருவிலே 
போூற வாழைப்‌ பழத்தை வாங்கிக்‌ கொடுக்க அதன்‌. 
பெற்றோர்களிடம்‌ காசு இல்லை. . ஈம்மிடம்‌ வாழைப்‌ பழம்‌. 
இருக்கிறது. அர்த ஏழைக்‌ குழந்தைக்கு நம்மிடம்‌. 
இருக்கும்‌ வாழைப்‌ பழத்தைத்‌ தந்தால்‌ என்ன?” என்ற 
- நினைப்பு மக்குத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ அந்த நினைப்பு 
உடனேயே செத்துப்‌, போகிறது. கருவுற்ற பிறகு அது 
நன்றாக உள்ளே வளர்ந்து வெளியே வந்தால்‌ அது 


௮0 குறிஞ்சீக்‌ கிழவன்‌ 

குழந்தை ஆகிறது. வயிற்றுக்குள்ளேயே செத்துப்‌ 
போனால்‌ என்ன பயன்‌? குறைப்‌ பிரசவம்‌ ஆகும்‌. ௧௫ 
வயிற்றிலேயே இறந்துவிட்டால்‌, பெரிய டாக்டர்களைக்‌ 
கூப்பிட்டு, *ஆபரேஷன்‌' செய்து அதனை வெளியே 
எடுக்க வேண்டிய அபாயம்‌ வந்துவிடுகிறது. கருவும்‌ 
கெட்டு, அதைத்‌ தாங்கிய உடம்பும்‌ கெடுறெது. 


அப்படியே மனத்தில்‌ சில நல்ல எண்ணங்கள்‌ 
கருவாகத்‌ தோன்றுகின்றன. அந்த எண்ணங்களை 
வளர்த்துச்‌ செயல்‌ ஆக்குவதற்கு நம்மிடம்‌ திடம்‌ இல்லை. 
பக்கத்து வீட்டுக்‌ குழந்தைக்கு நம்மிடம்‌ இருக்கும்‌ 
வாழைப்‌ ' பழத்தைத்‌ தரவேண்டுமென்ற எண்ணம்‌ 
கருவாகத்தான்‌ தோன்றுகிறது. அந்த வாழைப்‌ பழம்‌ : 
... ஆயிரம்‌ ரூபாய்‌ பெறுமான தன்று. நாம்‌ கடைக்குப்‌ போய்‌ 
வாங்கி வரவேண்டுமென்பதுகூட இல்லை. : நம்‌. கையில்‌ 
இருக்கறது, இருந்தாலும்‌ நம்மிடம்‌ இருப்பதைக்‌ கொடுக்‌ 
கும்‌ மனோதிடம்‌ நம்மிடம்‌ பெரும்பாலும்‌ இருப்பதில்லை. 
இது மண்ணைத்‌ தங்கம்‌ ஆக்குற வித்தை அல்லவே. நம்‌ 
சக்திக்கு உட்பட்டது தானே? ஆனால்‌ அந்த நினைப்பை, 
தோன்‌ றிய மனத்திலேயே, குழி வெட்டிப்‌ புதைத்துவிடு 
கிறோம்‌. வாழைப்‌ பழத்தைக்‌ கொடுக்க வேண்டுமென்ற 
நினைப்பு மனத்திலே தோன்றுறது, ““அதனை எடுத்துக்‌ 
கொடு”? என்று கைக்கு உத்தரவு போடும்‌ திண்மை 
மனத்திற்கு இல்லாமல்‌ க்‌ கொடுக்காமல்‌ என்று 
விடுகறோம்‌. 


வீட்டில்‌ நம்மை யாரும்‌ மதிக்‌ றது இல்ல்‌ என்று 
சொல்லுகிறோம்‌. பெண்டாட்டி நான்‌ சொல்வதைக்‌ 
கேட்க மாட்டேன்‌ என்கிறுள்‌ என்று சிலர்‌ சொல்கிறார்கள்‌. . 
பிள்ளை நம்‌ கருத்துப்படி வேலை செய்வதில்லை என்று . 
' சொல்கிறோம்‌. வேலைக்காரர்களிடம்‌ காம்‌ ஒன்று சொன்‌ 
னால்‌ அவர்கள்‌ வேறு ஒன்று. செய்கிறார்கள்‌ என்று சொல்‌ . 


ஐந்து பகைவர்‌ ர்‌ 


இரோம்‌. அப்படிச்‌ சொல்ல நமக்கு என்ன வாய்‌ இருக்‌, 
இறது? நாம்‌ கினைக்கிறபடி நாம்‌ முதலில்‌ நடக்கிறோமா?. 
நாமே நினைக்கிற எண்ணத்திற்கு நாமே கெளரவம்‌. 
கொடுத்த நடக்கிறோமா? இங்கிருந்து ஆகாயத்தில்‌ 
பறந்து போகவேண்டுமென்று நாம்‌ நினைத்தால்‌, அது. 
நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட செயல்‌. அதைச்‌, 
செய்ய முடியாததற்குப்‌ பல காரணம்‌ சொல்லலாம்‌. ஆனால்‌. 
இங்கருந்து கோயிலுக்குப்‌ போய்‌ ஆண்டவனைத்‌ தரிசிக்க 
வேண்டுமென்று நினைக்கிறோம்‌. இது செய்ய முடியாத 
காரியமா? மனத்திலே திண்மை இருந்தால்‌ நினைத்தபடியே 
கோயிலுக்குப்‌ போய்‌ வரமுடியாதா? நாம்‌ செய்ய: 
வேண்டியதை நினைக்கிறோம்‌; செய்யக்‌ கூடியதை கினைக்‌ 
கிறோம்‌. ஆனால்‌ நினை த்தபடி செய்வதில்லை. மன த்திண்மை: 
உடையவர்கள்‌ நினைத்தபடியே செய்வார்கள்‌. தங்கள்‌: 
ஆற்றலுக்கு . அப்பாற்பட்ட . விஷயங்களை அவர்கள்‌. 
நினைக்கமாட்டார்கள்‌. மனத்திலே தோன்றிய எண்ணம்‌: 
மனத்திற்குத்‌ திண்மை இருந்தால்‌ செயலாக விளையும்‌. 
. ஆகவே, மனம்‌ திண்மை உடையதாக இருக்க வேண்டும்‌. 
திண்மை உடையவன்‌ தன்‌ மனத்திலே தோன்றுகின்ற. 
- எண்ணங்களைச்‌ செயலாக மாற்றுவான்‌. 


நினைத்தவை அனைத்தையும்‌ செயலாக மாற்றுபவர்கள்‌ 
 மனத்திண்மை உடையவர்கள்‌. நினைத்ததில்‌ சிலவற்றைச்‌: 
செயலாக மாற்றுபவர்கள்‌ முயற்சி உடையவர்கள்‌. 
நினை த்தவற்றில்‌ பலவற்றைச்‌ செயலாக மாற்ற இயலாத 
- வர்கள்‌ மன த்திண்மை அடியோடு அற்றவர்கள்‌... 


_ மனத்திண்மை உடையவன்‌ 'செய்கிறதை நினைப்பான்‌; 
-அமாவசியமாக. ஆசைப்படமாட்டான்‌. எனக்காப்‌ பத்துச்‌: 
கார்‌ வேண்டுமென்று. நினைக்கமாட்டான்‌. எனக்கு நடக்கக்‌ 
காலில்‌ பலம்‌ வேண்டுமென்று நினைப்பான்‌. தன்‌ சக்திக்கு 
அப்பாற்பட்டதையும்‌, ல்க உட்பட்டதையும்‌ சது 

 ஐலிக 8 


$2 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
தன்‌ சக்திக்கு உட்பட்ட காரியத்தைக்கூடச்‌ செய்யும்‌ 
திண்மை அற்றவன்‌ அதமன்‌. தன்‌ சக்திக்கு அப்பாற்பட்‌ 
டவற்றையும்‌, உட்பட்டவற்றையும்‌ நினைத்துத்‌ தன்‌ சக்‌ 
திக்கு உட்பட்ட காரியத்தைச்‌ செய்கிறவன்‌ மத்தி 
மன்‌. தன்‌ சக்திக்கு உட்பட்டு இருக்கிற காரியங்களையே 
நினைத்து அவை எல்லாவற்றையும்‌ திறம்படச்‌ டட 
வன்‌ உத்தமன்‌. ர ட 
“எண்ணிய எண்ணியாங்‌ கெய்துப எண்ணியார்‌ 
திண்ணிய ராகப்‌ பெ நின்‌? 
என்று பேசுகிறார்‌ வள்ளுவர்‌. . 
எண்ணியதை எண்ணியபடி செயலிலே செய்வதற்கு 
மனத்திலே திண்மை வேண்டும்‌;. அவர்கள்‌ தங்களால்‌ 
செய்யக்கூடிய காரியங்களையே எண்ணுவார்கள்‌. அவற்‌ 
றைச்‌ செயலிலே ஆற்ற முயற்சி செய்வார்கள்‌. அந்த முயற்‌. 
சிக்கு எவ்வளவு இடையூறு வந்தாலும்‌ அஞ்சமாட்டார்கள்‌. 
தங்கள்‌ முயற்சியிலே கொஞ்சமேனும்‌ தளரமாட்டார்கள்‌. ' 
... நான்‌ எல்லாவற்றையும்‌ செய்துவிடுகிறேன்‌”” என்று 
நாம்‌ அளக்கிறோமே அப்படி அவர்கள்‌ அளக்கமாட்டார்‌. 
கள்‌. நூறு ரூபாய்‌ தருகிறேன்‌ என்று சொன்னால்‌ 
கொடுப்பதற்கு நூறு ரூபாய்‌ இருக்கிறதா என்று 
யோசித்துப்‌ பார்த்துக்கொண்டு சொல்ல வேண்டும்‌.. 
பின்னர்‌ நூறு ரூபாய்‌ இல்லையென்பதற்காக வேறு ஒரு- 
பொருளை அதற்குச்‌ சமமாகக்‌ கொடுப்பதில்‌ பயன்‌ இல்லை. 
பக்க பொய்யா தொழுகின்‌ உலகத்தார்‌ 
உள்ளத்து ளெல்லா முளன்‌”” 
என வள்ளுவர்‌ பெருமான்‌ கூறுகிறார்‌. 
மகாத்மா காந்தியடிகளை வெவ்வேறு கட்சிக்காரர்களும்‌ 
கொள்கை அளவில்‌ எதிர்த்தாலும்‌, சொல்கிற முறை தவறு: 
என்று சொல்லியிருந்தாலும்‌, அவரை நல்லவர்‌ என்று எல்‌ 


ஐந்து பகைவர்‌ . த்து: 


லோரும்‌ பாராட்டினார்கள்‌. அவர்‌ தம்‌ மனத்தில்‌ தோன்றி 
யதைச்‌ சொல்வார்‌. தம்‌ மனத்திலே நினைப்பதைச்‌ செய்‌: 
வார்‌. தாம்‌ செய்வதையே பிறருக்கும்‌ சொல்வார்‌. அவ. 
ரிடம்‌ நினைப்பு வேறு, சொல்‌ வேறு, செயல்வேறு என்பதே: 
இல்லை. ஒரே சுவட்டில்‌ இந்த மூன்றும்‌ செல்லுகிற அற்‌. 
புதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்‌ அவர்‌. சத்தியத்தையே 
நினைந்து,. நினைந்த சத்தியத்தையே செய்துகாட்டி, 
அந்த மெய்ச்‌ செயலையே ' பிறருக்கும்‌ உபதேசம்‌ செய்த 
. மகாத்மா உலகத்தார்‌ உள்ளத்துள்‌ எல்லாம்‌ இன்றைக்கு 
 உறைந்துவிட்டார்‌. அப்படிப்பட்ட சத்தியவான்க௧கள்‌ ஓவ்‌ 
வொரு சமயம்‌ தம்‌ சக்திக்கு அப்பாற்பட்ட எண்ணங்களை 
எண்ணினாலுங்கூட, அவை அவர்கள்‌ நினைந்த வண்ணம்‌ 
நடந்துவிடும்‌, 

முதலிலே, செய்யக்கூடியவற்றையே க்க 
பக்குவம்‌ வந்துவிட்டால்‌, பிறகு நினைத்தன எல்லாவற்‌ 
றையும்‌ செய்யும்‌ பச்குவல்‌ வரும்‌. அந்தப்‌ பக்குவம்‌ வருவ 
தற்கு மனத்திண்மை வேண்டும்‌. இந்த மனத்திண்மை 
ஒரு நாளில்‌ வராது. பொறிகளை வசப்படுத்தி, சினைப்பை 
யும்‌ சொல்லையும்‌ செயலையும்‌ ஒரு நெறியிலே செலுத்த: 
- அதீதத்‌ திண்மையே வேண்டும்‌. 


ஒருமைப்பாடு | டத 

ஜந்து பொறிகளும்‌ சேர்ந்து ஒன்றுபட்டு இறைவனுக்‌. 

குப்‌ பூசை செய்யவேண்டும்‌. அப்படிச்‌ செய்யவேண்டு 
மென்ற நினைப்பு வருகிறது. ஆனால்‌ ஐந்து பொறிகளும்‌.' 
அதற்கு விரோதமாக இருக்கின்றன. அவற்றை அடக்கும்‌. 
"துண்மை நம்மிடம்‌ இருப்பதில்லை. நாம்‌ இனமும்‌ பூசை 
பண்ணுகிறோம்‌. பசை பண்ணுகிறபோதே, . வீதியில்‌: 
்‌ ஏதாவது கூச்சல்‌ கேட்டால்‌ அது என்ன சத்தம்‌ : என்று: 
்‌. கேட்கக்‌ காது போய்விடுகிறது. இறைவனுக்கு அழகாக: 
 அலங்கரறம்‌ பண்ணியிரு ரக்கறுர்கன்‌ பம்ப்‌ கேட்டு. 


அக்‌ குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


நாமும்‌ ஆலயத்திற்குச்‌ செல்கிறோம்‌. ஆனால்‌ கோயிலுக்‌ 
குப்போனால்‌ இறைவனைக்‌ கண்‌ பார்ப்பதில்லை... 


'்‌ உள்ள வேறு காட்சிகளைப்‌ பார்க்க ஓடிவிடுகிறது... ட்டி 
னத்து அடிகள்‌, 
ரு “கையொன்று செய்ய விழிஒன்று நாடக்‌ 
கருத்தொன்‌ றுஎண்ணப்‌ ட 
பொய்‌ஒன்று வஞ்சக நாஜன்‌ று பேசப்‌ i$ 
புலால்கமழும்‌. 
மெய்ன்‌ று சாரச்‌ செவிஒன்று கேட்க 
விரும்புமியான்‌ 
- . செய்கின்ற பூசைஎவ்‌ வாறுகொள்‌ வாய்வினை 
தீர்த்தவனே”? | 


என்று பாடுகிறார்‌. 


வேற்றுமையில்‌ ஒற்றுமை . 

ஒரு சங்கீதக்‌ கச்சேரி நடக்கிறது. அங்கே ஒருவர்‌ 
வாய்ப்பாட்டுப்‌ பாடுவார்‌. ஒருவர்‌ மிருதங்கம்‌ வாசிப்பார்‌. 
ஒருவர்‌ பிடில்‌ வாசிப்பார்‌. ஒருவர்‌ குழல்‌ . ஊதுவார்‌.. 
ஓருவர்‌ கஞ்சிராத்‌ தட்டுவார்‌. இவர்கள்‌ எல்லாரும்‌ வெவ்‌. 
வேறு காரியங்களைச்செய்கிறவர்கள்‌ ; வெவ்வேறு விதமான 
இசையொலியை எழுப்புகறவர்கள்‌. வாய்ப்பாட்டின்‌ ஒலி 
வேறு. மிருதங்கத்தின்‌ ஒலி வேறு. குழலின்‌ ஒலி வேறு, 
பிடிலின்‌ ஒலி வேறு. இந்த ஒலிகள்‌ எல்லாம்‌ ஒன்றுக்‌ 
கொன்று சம்பந்தம்‌ இல்லாதவைபோல இருக்கின்‌ நன. 
. ஆனால்‌ எல்லாம்‌ சேர்ந்து, ஒரு சுருதியோடு பூர்ணமாகக்‌ 
்‌ கலந்து, ஒரு பாட்டைப்‌ பாடினால்‌, அது மிக இனிமை. 
யாக இருக்கிறது. அதைச்‌ சங்கீதம்‌ என்கிறோம்‌. எல்லாம்‌. 
ஒரு சுருதியோடு சேர்ந்து அமைந்தால்‌, “மேளம்‌ கட்டிவிட்‌ . 
டது” என்று சொல்வது வழக்கம்‌, மேளம்‌”. என்பது. 
கூட்டுறவு என்று பொருள்படும்‌. சொல்‌, வாய்ப்‌ பாட்டு. ' 


ஐந்து பகைவர்‌ 95 


வேறு, மிருதங்கம்‌ வேறு, குழல்‌ வேறு, பிடில்‌ வேறு 
என்றாலும்‌ எல்லாம்‌ ஒரு நெறியிலே இயங்கும்போது 
இன்பம்‌ உண்டாகிறது. பல வகையான இசைக்‌. கருவி 
களிடையே ஓர்‌ ஓற்றுமை இருக்கிறது. இதை வேற்றுமை 
யில்‌ ஒற்றுமை (பர 1 versity) என்று சொல்வார்கள்‌. 

பூசையிலும்‌ இந்த ஒற்றுமை வேண்டும்‌. ஐந்து இம்‌ 
திரியங்களும்‌ வெவ்வேறாகச்‌ சிதறுண்டு இருந்தாலும்‌ 
அவற்றை ஒரு நெறிப்படுத்தி, இறைவன்பால்‌ அவற்றை 
ஒருமுகமாகச்‌ செலுத்துவது பூசை. பூசை செய்ய உட்‌ 
கார்ந்தும்‌ இந்த ஐந்து இந்திரியங்களை வெவ்வேறு வழியில்‌ 
செல்லவிட்டு, மனம்‌ எதையோ நினைத்துக்கொண்டிரும்‌ 
தால்‌ அது பூசையாகாது. வாய்ப்பாட்டுக்காரர்‌ . ஒரு 
பாட்டுப்‌ பாட, குழல்‌ ஊதுகிறவர்‌ வேறொரு பாட்டை 
வாசிக்க, மிருதங்கக்காரன்‌ ஏதோ ஒரு தாளத்துக்கு வாசித்‌ 
தால்‌ அது கச்சேரி ஆகாது. ஒரே கூச்சலாக இருக்கும்‌, 
அதுபோலத்தான்‌ ஐந்து இந்திரியங்களும்‌ வெவ்வேறு காரி 
யங்களைச்‌ செய்ய, மாம்‌ பூசை செய்தால்‌ அது பூசையாக 
இராது. “ஆண்டவனே, நான்‌ உனக்குப்‌ பூசை செய்ய 
வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன்‌. ஆனால்‌ இந்த உடம்‌ 
பாகிய வீட்டுக்குச்‌ சொந்தக்காரர்கள்‌ என்று சொல்லிக்‌ 
கொள்ளுகிற பொறிகளாகிய ஐந்து பேர்களும்‌ நான்‌ 
ஆசைப்படுவதுபோலப்‌ பூசை செய்ய விடமாட்டோம்‌. 
என்கிறார்களே !” என்று ட இந்தப்‌ பாட்டில்‌ 
சொல்கிறார்‌: 


'ஓரஓட்‌ டார்‌ஒன்றை உன்ன ஒட்‌ டார்மலர்‌ ' 


இட்டுன தாள்‌ 
 சேரஒட்‌. டார்ஐவர்‌; செய்வதென்‌ யான்‌? : 


இது கந்தர்‌ அலங்காரத்தின்‌ நான்காவது. பாட்டின்‌ 


முதற்‌ பகுதி, இதில்‌ இரண்டு பிரிவுகள்‌ இருக்கின்றன... 
தாம்‌ செய்ய விரும்புகிற காரியங்களைச்‌ செய்ய 


26 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


வொட்டாமல்‌ தடுக்கிற ஐந்து பொறிகளின்‌ செயல்களும்‌, 
அதனால்‌ தாம்‌ என்ன செய்ய முடியும்‌ என்று ஏங்குகிற 
தன்மையும்‌ ஆகிய இரண்டு செய்திகளை அருணகிரிநாதர்‌ 
புலப்படுத்துகிறார்‌. அந்தப்‌ பாட்டின்‌ இரண்டாவது 
பகுதியில்‌ இறைவனது திருவிளையாடலைச்‌ சொல்லுஇருர்‌; 
... முன்னாலே நம்முடைய இருள்‌ விளையாடலைச்‌.சொல்லி 
விட்டார்‌, இருள்‌ என்பது மாயை; ' அஞ்ஞானம்‌. நாம்‌. 
இன்றைக்குச்‌ செய்கின்ற காரியங்கள்‌ எல்லாம்‌ அஞ்‌ 
ஞானத்தின்‌ விளைவு. இந்தக்‌ காரியங்களுக்குப்‌ பொறிக 
ளாகிய ஐந்து பேர்கள்‌ துணையாக இருக்கிறார்கள்‌. இன்‌ 
பத்தை அடைவதற்கு உரிய செயல்கள்‌ என்ன என்னவோ 
அவற்றை நாம்‌ செய்யலாம்‌ என்று நினைத்தால்‌: இந்த 
ஐந்து பேர்களும்‌ அதற்குச்‌ சத்துருக்களாக இருக்கிறார்கள்‌; 
அநுகூலமாக இருப்பதில்லை. நாம்‌ சில நல்ல காரியங்களைச்‌ . 
செய்யவேண்டுமென்று . சங்கற்பம்‌ செய்துகொள்கிறோம்‌. 

ஆனால்‌ அவற்றைச்‌ செய்யவொட்டாமல்‌ இப்‌ பகைஞர்‌ 

டாப 3 I 


ஓர்தலும்‌ உன்னுதலும்‌ 
எங்கெங்கோ அலைந்து திரிகிற இந்த மனத்தை, 
' இறைவனையும்‌ அவன்‌ சம்பந்தமான பொருள்களையும்‌ 
மாத்திரம்‌ நினைக்கச்‌ செய்வது முதல்‌ படி; இறைவனையே 
நினைக்கச்‌ செய்வது. அதற்கு அடுத்த படி. அதற்கும்‌ 
"மேலான படி இறைவனோடேயே கலந்துவிடுவது. 


... இதற்கு ஓர்‌ உபமானம்‌ சொன்னால்‌ விளங்கும்‌. சின்‌ 
னப்‌ பிள்ளை பம்பரம்‌ விடுகிறான்‌. பம்பரத்தில்‌ கயிற்றைச்‌ 
சுற்றி வெகு வேகமாக விடுகிறான்‌. பம்பரம்‌ சுழலுகிறது. 
வேகமாக எங்கெங்கோ சுற்றிச்‌ சுழலுகறது. அப்படிச்‌ . 
எழறும்போத, “முதலில்‌ வரையறையின்றிப்‌ ட்‌ 


ஐந்து பகைவர்‌. 27 


மான வட்டமீட்டுச்‌ சுற்றிய பம்பரம்‌ கடைசியில்‌ ஓர்‌ இடத்‌ 
தில்‌ வந்து நிற்கிறது, அப்போதும்‌ பம்பரம்‌ சுற்றிக்‌ 
கொண்டுதான்‌ இருக்கிறது. ஆனால்‌ அது ஓரிடத்தில்‌ 
நிற்கிறது. தூங்குகிறது என்று பிள்ளை சொல்லுறான்‌. 
மனிதன்‌ படுத்தித்‌ தாங்குகருனே அதைப்‌ போலப்‌ 
பம்பரம்‌ தூங்கவில்லை. பல இடங்களில்‌ சுற்றிச்‌ 
சுழன்று வந்த அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ நேராக 
நின்று சுழலுறது. அவ்வாறே இறைவனோடு சம்பந்தப்‌ 
பட்ட பொருள்களை எல்லாம்‌ நினைந்து மனம்‌ சுழலுவதை 
ஓர்தல்‌ என்று சொல்லலாம்‌. குறிப்பிட்ட ஒரு பொருளை 
மாத்திரம்‌ கினைந்து சுழலுவது இருக்கறதே அதற்கு 'உன்‌ 
னுதல்‌” என்று பெயர்‌. முதலிலே பலவற்றை ஓர்கிறோம்‌. - 
இறைவன்‌ திருக்கோயில்‌ போக வேண்டும்‌; அங்கே பாடு 
இற இருப்புகழைக்‌ கேட்க வேண்டும்‌; அங்கே அலங்காரம்‌ 
செய்து வைத்திருக்கிற மூர்த்தியைக்‌ காண ' வேண்டும்‌; 
அங்கே இறைவனுக்கு நிவேதனம்‌ செய்த' பிரசாதத்தை 
வாங்கிச்‌ சாப்பிட வேண்டும்‌? என்றெல்லாம்‌ ஒர்கிறோம்‌. 
- இவை எல்லாம்‌ பல செயல்களாக இருந்தாலும்‌ அவ்வள 
வும்‌ ஆண்டவன்‌ என்ற பொருளோடு சம்பந்தம்‌ உடையன. 
அவற்றை எல்லாம்‌ நினைத்தல்‌ ஓர்தல்‌. வெளியிலே வரை . 
பறையின்‌ நிச்‌ சுற்றித்‌ திரிந்த மனம்‌ இப்போது ஆண்டவன்‌ 
என்ற பொருளைச்‌ சுற்றியுள்ள வட்டத்திற்குள்‌ சுழலு 
- கிறது. 


ஆனால்‌ அது மாத்திரம்‌ போதாது, அதுவே முடிவு 
அன்று. அதற்குப்‌, பின்‌ இறைவன்‌ . திருவடியில்‌ மனம்‌.. 
நின்று சுழல வேண்டும்‌. அதுதான்‌ தூங்குவது. இறைவன்‌ . 
திருவடியில்‌ தூங்க வேண்டும்‌. மனம்‌ வேறு ஒன்றையும்‌. 
நினைக்காமல்‌ இறைவனையே கினைந்து அங்கே சுழல வேண்‌ . 
டும்‌. இந்தத்‌ தூக்கத்தைத்தான்‌ தியானம்‌ என்று சொல்‌ 
வார்கள்‌... ப 


28 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
மூன்று நிலை 
சீம்பந்தப்பட்ட பலவற்றை நினைப்பது முதற்‌ படி; 
ஒன்றையே நினைந்து ஜர்‌ இடத்திலே ஆணி அடித்தாற்‌ 
போல நின்று இறைவனை நினைப்பது தியானம்‌. பின்பு 
' தன்னையே இழப்பது சமாதி, “என்னுடைய பொறி 
களாகிய ஐந்து பாவிகள்‌ அப்படிச்‌ செய்யவீடமாட்டேன்‌ 
என்கிறார்களே!”” என்கிறார்‌ அருணகிரிநாதர்‌. ஓரவொட்‌ 
டார்‌-உன்னுடைய சம்பந்தமானவற்றை எண்ணிப்‌ பார்க்க 
விடமாட்டார்கள்‌. உன்னவொட்டார்‌-உன்னையே மனத்‌ 
தில்‌ நிறுத்தி ஒருமைப்பாட்டை அடையவும்‌ விடமாட்டார்‌ 
கள்‌. மலர்‌ இட்டு உன்‌ திருவடியைத்‌ தியானிக்கலாம்‌ : 
என்றாலோ, அதையும்‌ செய்ய விடுவதில்லை, 1 
மலர்‌ இட்டு உனதாள்‌ சேரவொட்டார்‌. 
.. இறைவனுடைய தாளைச்‌ சேர்தலாவது அவன்‌ இரு 
வடியைத்‌ தியானம்‌ செய்தல்‌. -அது பிறவியைப்‌ போக்க 
ஏற்ற வழி. மனக்‌ கவலை நீங்கும்‌ வழி. இங்கே, சேர்தல்‌ : 
என்பதற்குத்‌ தியானம்செய்தல்‌ என்று பொருள்‌ கொள்ள. 

வேண்டும்‌ 


-“*தனக்குவமை இல்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்‌ கல்லால்‌ 
- மனக்கவலை மாற்றல்‌ அரிது?” . | 
என்ற திருக்குறளின்‌ உரையில்‌ சேர்தல்‌ என்பதற்குத்‌ ர 
னித்தல்‌ என்று பரிமேலழகர்‌ பொருள்‌ எழுதியிருக்கிறுர்‌. 
இறைவனுடைய தாள்கள்‌ இரண்டு. “உன தாள்‌” 
என்பதற்கு “உன்னுடைய தாள்கள்‌” என்று பொருள்‌, 
உன என்பதில்‌ உள்ள அகரம்‌, பின்வருவது பன்மைச்‌ .. 
கே என்பதைக்‌ குறிக்கும்‌, உனது தலை என்று சொல்ல. ' 
- அது ஒருமை. உனதாள்‌ என்பதில்‌ உள்ள தாள்‌ . 
ங்க என்ற பொருளில்‌ வந்த பன்மை. ஆறும்‌ வேற்‌ 
றுமையில்‌, வரும்கொல்‌ ஒருமையாக இருந்தால்‌ * அதுஎன்‌ 


அம்‌ உடுபும்ட பன்மையாக i அ! என்னும்‌ ட. 


ஐந்து பகைவர்‌ | 29 


பும்‌ வரும்‌ என்று இலக்கணம்‌ பம்‌ அப்படி ன 
இந்த அகரம்‌. 

“என்‌ உடம்பாகிய வீட்டில்‌, ற வாய்‌, விழி, மூக்கு, 
செவி என்னும்‌ பொறிகளாஇய ஐந்து பாதகர்கள்‌ . இருக்‌ 
கிறார்கள்‌; அவர்கள்‌. உன்னைப்‌ பற்றியவற்றை . எண்ண 
லாம்‌ என்றால்‌ விடமாட்டேன்‌ என்கிறார்கள்‌. உன்னை 
"உன்ன வேண்டுமென்றால்‌ உன்னவிடமாட்டேன்‌ என்கிறார்‌ 
கள்‌. மலரிட்டு உன்‌ தாளைத்‌ தியானம்‌ பண்ணலாம்‌ 
என்றால்‌ அதற்கும்‌ விடமாட்டேன்‌ என்கிறார்கள்‌. நான்‌ 
என்ன செய்வேன்‌? எனக்கு ஒன்றும்‌ தெரியவில்லையே!” 
என்று முறையி௫ுகரறுர்‌ அருணகிரிநாதர்‌. 
செய்வதென்‌ யான்‌? 
யான்‌ செய்வது என்‌?” என்று கேட்கறார்‌. 

ஒரு வீடு வேண்டுமென்றால்‌ வாடகை அதிகாரிக்கு 
விண்ணப்பம்‌ போடுகிறோம்‌. அவர்‌ நம்முடைய சம்பளம்‌, 
உத்தியோகம்‌, வாடகை கொடுக்கும்‌ சக்தி இவற்றை 
எல்லாம்‌ கவனித்து, “இந்த வீட்டுக்குப்‌ போ” என்று 
சொல்லுகிறார்‌. அதைப்‌ போலவே, இறைவன்‌ நமக்கு, நாம்‌ 
செய்திருக்கிற வினைகளைக்‌ - கணக்கு எடுத்துக்கொண்டு 
ஒரு வீட்டைச்‌ காட்டி இதற்குப்‌ போ என்று அனுப்புகிறான்‌. . 
“இந்த வீட்டில்‌ இவ்வளவு நாள்‌ குடியிருக்கலாம்‌, இதில்‌ 
இன்ன இன்ன காரியங்களைச்‌ செய்யலாம்‌” என்று 
வரையறை செய்து சீட்டு எழுதித்‌ தலையிலே ஒட்டி அனுப்பி 
விடுகிறான்‌... இதைத்தான்‌ தலையெழுத்து என்று சொல்லு 
வார்கள்‌. தலையெழுத்தோடு வருகிற நாம்‌ எத்தனை காலம்‌ 
இந்த வீட்டில்‌ வாழ்வோம்‌ என்று சொல்ல முடியாது. 
“இருக்கிற காலத்திற்குள்‌ கொஞ்சம்‌ நல்ல காரியம்‌ செய்ய 
லாம்‌ என்று ஆசைப்படுகிறேன்‌. . ஆண்டவனே, உன்னை 
ஓரலாம்‌ என்றாலும்‌, உன்னை உன்னலாம்‌ என்றாலும்‌, உன்‌ 
தாளை மலரிட்டுச்‌ சேரலாம்‌ என்றாலும்‌ இந்த வீட்டிலே. 


80 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

எனக்குச்‌ சதீதுருக்களாக வந்திருக்கிற ஜந்து பாவிகளும்‌ 
என்னை விவெதில்லையே! இங்கே நான்‌ ஆசைப்படும்படி 
எதையும்‌ செய்யக்கூடிய சுதந்தரம்‌ இல்லை. என்னுடைய 
ராஜ்யமாக இருக்க வேண்டிய இந்த உடம்பிலே, ஐந்து 
பேர்கள்‌ என்னை அடக்கி ஒடுக்கித்‌ தங்களுடைய ராஜ்யமாக 
வைத்துக்கொண்டு என்னை ஆட்டி வைக்கிறார்கள்‌. அவர்‌ 
களுடைய கொட்டத்தை அடக்க எனக்கு ஆற்றல்‌ 
இல்லையே! என்ன செய்யட்டும்‌??? என்று பேசுகின்றார்‌ 
அருணதரி முனிவர்‌. 
முருகன்‌ கேட்கிறான்‌. “உன்னுடைய பொறிகளை . 
அடக்கி, உன்‌ மனத்தை ஆளக்கூடிய திறமை உனக்கு 
இல்லாவிட்டால்‌ நான்‌ என்ன செய்வேன்‌? என்னிடம்‌ 
எதற்காக வந்து சொல்லுஒறாய்‌?”” என்று கேட்கிறான்‌. 
அவர்‌ சொல்லறார்‌. 


2 
சூரசங்காரம்‌ 
சென்று தேவர்உய்யச்‌ 
சோர நிட்‌ ரேனைச்‌ சூரனைக்‌ 
காருடல்‌ சோரிகக்கக்‌ 
கூரகட்‌ டாரியிட்‌ டோர்‌ இமைப்‌ 
போதினிற்‌ கொன்‌ றவனே. 

“அப்பா, உன்னுடைய பெருமை எனக்குத்‌ தெரியும்‌, 
தேவர்களுக்கு எல்லாம்‌ நீதான்‌ பிழைப்புக்‌ கொடுத்தாய்‌ 
எனப்‌ புராணங்கள்‌ பேசுகின்றன. அவர்களுக்குச்‌ சொந்த : 
மான அரசு தேவலோகம்‌. அதை மகா பாவிகளாகிய சூர. 
பன்மன்‌ முதலிய அசுரர்கள்‌ கைப்பற்றிக்‌ கொண்டார்கள்‌. . 
- இந்திரன்‌ மகனாகிய சயந்தனைச்‌ சிறையில்‌ அடைத்தார்கள்‌... 
இந்திரன்‌ மனையாட்டி இந்திராணி தன்னுடைய கற்புக்கு . 
ஊழ நேரிட்டுவிடுமோ என அ௮ஞ்௪.ஓடி ஒளிந்துகொண்டு 


“ஐந்து பகைவர்‌ 97 


விட்டாள்‌. பிள்ளை ஒரு பக்கம்‌ வாட, மனைவி ஒரு பக்கம்‌ 
ஓட, தேவேந்திரன்‌ மாட்டை இழந்து, ஆட்சி உரிமையை 
இழந்து, அடிமைப்பட்டு வாடினான்‌. தேவர்கள்‌ தாங்கள்‌ 
செய்ய வேண்டிய கடமைகளைச்‌ செய்ய முடியாமல்‌ 
சிறையில்‌ வாடினார்கள்‌, நீ என்ன செய்தாய்‌? கோடிக்‌ 
கணக்கான அசுரர்களையும்‌ வென்று, தேவர்களுக்கு அவர்‌ 
களுடைய லோகத்தைத்‌ திரும்பவும்‌ வாங்கிக்‌ கொடுத்தாய்‌ 
அல்லவா? அவர்களுக்கு நீதானே சுயராஜ்யம்‌ வாங்கிக்‌ 
கொடுத்தாய்‌? அது எனக்குத்‌ தெரியாதா? கொஞ்ச காலம்‌ 
குடியிருக்கும்படி எனக்குக்‌ கொடுத்திருக்கிற வீட்டில்‌ 
_ ஐந்து அசுரர்கள்‌ புகுந்துகொண்டு துன்பம்‌ இழைத்து வரு 
கிறார்கள்‌. கோடிக்கணக்கான அசுரர்களை வதை செய்த மீ 
. நினைத்தால்‌ இந்த ஐந்து அசுரர்களையும்‌ அழிப்பது பெரிய 
காரியமா? எனக்கு மீ பிச்சையாகக்‌ கொடுத்தது, இந்த 
உடம்பு. அதனை ஐந்து பேர்களும்‌ பிடுங்கிக்‌ கொண்டதோடு : 
அல்லாமல்‌, என்னையும்‌ தங்களுக்கு . அடிமையாக்கிவிட்‌ 
பார்கள்‌. இங்கே நான்‌ நினைப்பதைச்‌. செய்யக்கூடிய 
சுதந்தரம்‌ இல்லை. செய்யவொட்டாமல்‌ அவர்கள்‌ 
தடுக்கிறார்கள்‌. எனக்குச்‌ சுயராஜ்யம்‌ வரவேண்டும்‌. பல 
காலம்‌ போராடித்‌ தேவர்களுக்கு அவர்களுடைய 
ராஜ்யத்தைத்‌ திரும்பவும்‌: வாங்கக்‌ கொடுத்த கருணை 
யாளன்‌ அல்லவா நீ? உன்னைத்‌ தவிர நான்‌ வேறு யாரிடம்‌ 
போய்‌ எனக்குச்‌ சுயராஜ்யம்‌ வாங்கிக்‌ கொடு என்று 
கேட்பேன்‌” என்ஒறார்‌. 

இந்தப்‌ பாட்டை இதற்கு முந்திய பாட்டுடன்‌ 
தொடர்பு செய்தது போலச்‌ சொல்கிறார்‌. : முந்திய . 
பாட்டில்‌, “இரெளஞ்சம்‌ குலைந்தது; அரக்கர்‌  நேரணி 
இட்டு வளைந்த கடகம்‌ கெளிந்தது; குர்ப்‌ பேரணி 
கெட்டது; தேவேந்திர லோகம்‌ பிழைத்தது” என்று 
சொன்னார்‌. “தாங்கள்‌ பெற்ற இன்ப வாழ்க்கையை 
நடுவிலே... இழந்து, சூரபன்மன்‌ முதலியவர்களால்‌' 


நி... | குறிஞ்சிக்‌ கிழவள்‌ 


மிகுந்த துன்பத்திற்கு ஆளான தேவர்கள்‌ இரும்பவும்‌ 
உன ல்‌ கருணேயினால்‌ இன்ப வாழ்வைப்‌ பெற்றார்‌. 
கள்‌” என்று சொன்னார்‌. சூரன்‌ என்ன ஆனான்‌ என்று 
| அங்கே சொல்லவில்லை. இந்தப்‌ பாட்டிலே ட 


சென்று தேவர்‌உய்யச்‌ 
சோரநிட்‌ டூரனைச்‌ சூரனைக்‌ 

கார்‌உடல்‌ சோரிகக்கக்‌ 
கூரகட்‌ டாரியிட்‌ டோர்‌இமைப்‌ 

போதினிற்‌ கொன்‌ றவனே. 


தேவர்‌ உய்யச்‌ சென்று குரனை வதைத்தான்‌ முருகன்‌. 
மற்ற மற்ற அசுரர்களை எல்லாம்‌ கொல்ல முருகன்‌ போக 
வில்லை. வீரபாகு முதலிய வீரர்கள்‌ பார்த்துக்‌ கொண்‌ 
டனர்‌. ஆனால்‌ சூரனைச்‌ சங்காரம்‌ செய்ய முருகனே அவன்‌ 
. இருக்குமிடம்‌ சென்றான்‌. எதற்காக? “தேவர்‌ உய்ய?” 
என்கிறார்‌. அருணகிரிநாதர்‌; தேவர்கள்‌ தங்கள்‌ உரிமை 
களை எல்லாம்‌ பறிகொடுத்தார்கள்‌; இன்ப மயமாக இருந்த 
வாழ்க்கை துன்ப மயம்‌ ஆகிவிட்டது. அவர்களது வாழ்க்‌ 
கையை மீண்டும்‌ இன்ப . மயமாகச்‌ செய்ய, அவர்கள்‌ 
உய்யும்படியாகச்‌ செய்ய, முருகன்‌ சூரபன்மன்‌ இருக்கு 
மிடத்துக்குச்‌ சென்றான்‌. 
.... பகைவன்‌ இருக்குமிடத்திற்கே சென்று, அவனுடைய 
கோட்டையை முற்றுகை போட்டு, அவன்‌ தோற்று ஓடும்‌ . 
படியாகச்‌ . செய்வது பெரிய வெற்றி. பகைவன்‌ 
"தன்னுடைய நாட்டுக்கு வந்து முற்றுகை போடும்போது, . 
அவனைத்‌ வம்‌ வக்‌ ஓட்ச்‌ செய்வது 
சாமான்ய வெற்றி, 

“சண்டவர்‌ ம்‌ ஒல்லான்‌ ஆண்‌ 
்‌ மாணிழை பண்பன்‌ ரி ணட 

தந்தை தம்மூர்‌ ஆங்கண்‌. | 

்‌ தெண்கிணை கறங்கச்சென் று ஆண்டட்‌ டனனே”? 
என்று ஓர்‌ அரசனைப்‌ புலவர்‌ ஒருவர்‌ பாராட்டுகிறார்‌. 


ப ஐந்து பகைவர்‌ 22 
| முருகன்‌ தேவசேனாபதி அல்லவா? அவன்‌ தன்னுடைய 
இடத்திற்குச்‌. சூரபன்மன்‌ வர அவனோடு போராடி 


வெல்லவில்லை. அவன்‌ இருக்கிற இடத்திற்கே சென்று 
போராடினான்‌. 


: அவனை வெல்வதற்குத்‌: தன்‌ கையில்‌ உள்ள வேலை 
வீட்டாலே போதும்‌. ஆயினும்‌ முருகன்‌ தானே. அவன்‌ 
இருக்குமிடத்திற்கு நேரில்‌ சென்றான்‌. காரணம்‌, “அந்தச்‌ 
சமயத்திலாவது அவன்‌, மன்னிப்புக்‌ கேட்டுக்‌ கொண்டு 
ஈம்‌ காலில்‌ வந்து விழமாட்டானா? அவனுக்கு நாம்‌ அருள்‌ 
செய்யச்‌ சந்தர்ப்பம்‌ ஏற்படாதா?” என்று கருதியே சென்‌ 
றான்‌. சூரனுக்குத்‌ துணையாக இருந்த கிரெளஞ்ச மலை 
முருகன்‌ கைவேலின்‌ கூரினால்‌ அணு அணுவாபிக்‌ குலைந்து 
விட்டது. அவனுடைய படை வியூகங்கள்‌ சின்ன பின்ன 
மாகிவிட்டன. அவன்‌ மகன்‌ பானுகோபன்‌ மாண்டு 
விட்டான்‌. சிங்கமுகாசுரன்‌ மடிந்துவிட்டான்‌. இவற்றைக்‌ 
கண்டாவது சூரன்‌, இறைவன்‌ வீரத்தை உணர்ந்து அஞ்சி 
அவன்‌. காலிலே வந்து வீழ்ந்தானா? விழவில்லை. 
முருகனை எதிர்த்துப்‌ போராடப்‌ போர்க்களத்திற்கு 
வந்துவிட்டான்‌. அவன்‌ . தைரியம்‌ என்ன தைரியம்‌? 
அசட்டுத்‌ தைரியம்‌. தன்‌ படைப்பலம்‌ கொண்டு பிறரை 
என்ன வேண்டுமானாலும்‌ செய்யலாம்‌ என்று எண்ணி 
இறுமாந்து வந்தான்‌. தன்‌ படைகள்‌ அழிந்து. போன: 
பிறகும்‌ தன்‌ பலத்தின்‌ அளவையும்‌ முருகன்‌ பெருமையை 
யும்‌ உணராமல்‌ ப்ட்‌ லாட. இது . 1 
துணிவு. 

 கூரனைச்‌ சோரன்‌ என்கற அருணகிரியார்‌. ர 
களுக்கு. உரிய வாழ்வைப்‌ பறித்தவன்‌ அல்லவா? அவன்‌, 
கொடுமையை உடை யவன்‌; கிட்டூரன்‌. தன்‌ படைப்பலம்‌., 
கொண்டு பிறருக்கு ஈன்மை செய்யாததோடு யாவருக்கும்‌. 
“கொடுமை செய்வதையே தொழிலாக அவன்‌ கொண்‌, 


இஃ குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
டான்‌. அவன்‌ பிறருக்கு இழைத்து வந்த துன்பத்திற்கு 
ஏற்ற தண்டனை கிடைத்தது. ஆண்டவனது இருக்கரத்‌ 
இலே உள்ள வேல்‌ சூரனது “காருடல்‌ சோரி கக்கும்படி” 
யாகப்‌ பாய்ந்தது. சோரி - ரத்தம்‌, காருடல்‌ - கன்னங்‌ 
கறேல்‌ என்று கறுப்பாக இருந்த உடல்‌. கறுப்பு, அஞ்‌ 
ஞானத்தின்‌ அடையாளம்‌. ஞானத்தின்‌ அடையாளம்‌ 
செம்மை, அஞ்ஞான மயமான சூரனது கரிய உடல்‌ 
சிவப்பு ரத்தம்‌ கக்கும்படியாக வேல்‌ பாய்ந்தது. முருகன்‌ 
அவனைக்‌ கூர்மையான கட்டாரி இட்டுக்‌ கொன்றான்‌. 
கட்டாரி என்றால்‌ குத்து ஈட்டி. இங்கே வேலையே 
அப்படிச்‌ சொன்னார்‌. அது கட்டாரியைப்‌ போலக்‌ குத்த 
உதவுவது. 
சோரநிட்‌ டூரனைச்‌ சூரனைக்‌ 


காருடல்‌ சோரிகக்கக்‌ 
கூரகட்‌ டாரியிட்டு ஓரிமைப்‌ 
போதினில்‌ கொன்‌ றவனே. 


3 கருணை வீரம்‌ 

அவனை முருகன்‌ கொன்றது ஓர்‌ இமைப்‌ போதினில்‌ 
தான்‌ என்கிறார்‌. முருக்ன்‌ திடீரென்று. அவனுக்கு எச்ச . 
ரிக்கை எதுவும்‌ செய்யாமல்‌ கொன்று விடவில்லை. அவனோடு . 
பலகாலம்‌ போரிட்டான்‌. இதற்குள்‌ ஒரு விநாடியிலாவது 
அவனுக்கு ஞானம்‌ பிறந்து, *இறைவனே, என்னை மன்‌ 
னித்துவிடு'” என்று அவன்‌ காலில்‌ வந்து வீழ்ந்திருந்தாலும்‌ . 
முருகன்‌ மன்னிக்கக்‌ காத்துக்கொண்டுதான்‌ .இருந்தான்‌. 
கடைசி நிமிஷத்திலாவது அவன்‌ சரணாகதி அடைய 
மாட்டானா என்பதுதான்‌ அவன்‌ ஆசை. கெட்டவர்கள்‌... 
நல்லவர்களாக மாறவேண்டுமென்பதுதானே இறைவனு . 
டைய ஆசை? பொல்லாதவர்களை எல்லாம்‌ அழித்துவிட 
வேண்டுமென்று நினைப்பவன்‌ ௮ல்ல ஆண்டவன்‌. 


ஐந்து பகைவர்‌ ச்ச 


ஒரு குழந்தையை வெளியே போகாதே என்று சொல்‌ 
லுகிறாள்‌ தாய்‌. தாயின்‌ சொல்‌ கேளாது அந்தக்‌ குழந்தை 
வெளியே போகிறது. எங்கோ விழுந்து, காலில்‌ ரத்தம்‌ 
சொட்ட, “அம்மா!” என்று அழுதுகொண்டே திரும்ப 
வீட்டிற்குள்‌ வருகிறது. அம்மாவுக்குக்‌ கோபம்‌ வந்துவிடு 
' கிறது. அவள்‌ என்ன செய்கிறாள்‌? நான்‌ அப்பொழுதே 
சொன்னேனே! ஏன்‌ வெளியே போனாய்‌?” என்று அந்தக்‌ 
குழந்தையை மேலும்‌ “படார்‌ படார்‌ என்று அடிக்கிறாள்‌. 
அவள்‌ போகாதே என்று சொன்னது உண்மை, அதைக்‌ 
கேளாமல்‌ அந்தக்‌ குழந்தை வெளியே போனது தவறு 
தான்‌. அந்தப்‌ பிழைக்கு அவள்‌ தண்டனைக்‌ கொடுக்க 
வேண்டுமென்றால்‌ என்ன செய்யவேண்டும்‌? “*இன்றைக்‌ 
குப்‌ பண்ணியிருக்கிற பட்சணம்‌ தரமாட்டேன்‌” என்று 
சொன்னால்‌ போதும்‌. அது தண்டனை. ஆனால்‌ தன்‌ வார்த்‌ 
தையைக்‌ கேட்கவில்லை என்பதனால்‌ அவளுக்குக்‌ கோபம்‌. 
உண்டாகிறது. குழந்தையை அடிக்கிறாள்‌. அதனால்‌ தன்‌. 
“கோபத்தைத்‌ . தீர்த்துக்‌ கொள்கிறாள்‌. இது தண்டனை 
ஆகாது. கோபத்தால்‌. அடிக்கிறவள்‌, கால்‌ வலியோடு 
அடியின்‌ வலி வேறு சேர்கிறதே என்பதை மறந்து 
விடுகிறாள்‌. 

... சூரனிடம்‌ சினம்‌ மூண்டு அவனை அழித்துவிட வேண்‌ 
டும்‌ என்று முருகன்‌ நினைக்கவில்லை. அவனுக்குத்‌ தண்‌ 
டனை கொடுத்து வழிப்படுத்த எண்ணினான்‌. இறைவன்‌ 
நல்ல காரியத்தைச்‌ செய்‌ என்று ஆணையிட்ட போதிலும்‌, 
கெட்ட காரியங்களைச்‌ செய்கிறவர்களிடம்‌ கோபம்‌ கொள்‌ 
ளுவது இல்லை. ஆனால்‌ அவர்களுக்கு அந்த அந்தக்‌ காரி. 
யங்களுக்கு ஏற்ற தண்டனையை அளிக்கிறான்‌; இருந்த 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தால்‌ தண்டிக்கிறான்‌. 

. “இராவணன்‌ என்‌ மனைவியை எடுத்துப்‌ போய்விட்‌ 
டர்ன்‌; அவனை விட்டேனா பார்‌” என்ற கோபம்‌ இராம. 


85 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

னுக்கு வந்திருந்தால்‌, போர்க்கள த்திலே படைகள்‌ எல்லாம்‌ 
அழிந்து போக, தன்னுடைய துணைவர்கள்‌ யாவரும்‌ 
மாண்போக நிராயுதபாணியாக மின்‌்ற இராவணனை இது 
தான்‌ சமயம்‌ என்று ஒரே அம்பால்‌ கொன்றிருக்கமாட்‌ 
டானா? அவனுக்கு இராவணனிடம்‌ அப்போது கருணே 
தான்‌ உண்டாயிற்று. பத்துத்‌ தலையையுடைய இராவணன்‌. 
தன்னைச்‌ சுற்றிலும்‌ யாரேனும்‌ துணைவர்கள்‌ இருக்கிறார்‌ 
களா என்று பார்க்கலாம்‌. - எல்லோரும்‌ செத்துக்‌ ' 
கடக்கும்போது, படைகள்‌ எல்லாம்‌ அழிந்து கடக்கும்‌ . 
போது, தன்‌ கையிலும்‌ எவ்விதமான ஆயுதங்களும்‌ இல்‌. 
லாமல்‌ தனியே நிற்கும்போது, *இனி இராமனுடன்‌ .நான்‌ 
எப்படிச்‌ சண்டை போட முடியும்‌? அவன்‌ மனைவியை 
அவனோடு அனுப்பிவிடலாம்‌' என்று எண்ணினானா?. 
இல்லை. இராமன்‌ நிராயுதபாணியாக இருந்த இராவணனை 
ஒரே அடியாக அப்போது அடித்துக்‌ கொன்றுவிட்டானா? 
இல்லை. : “இன்று போய்‌ நாளை வா?” என்றான்‌. அந்தச்‌' 
சமயத்தில்‌ அவன்‌ காட்டிய வீரம்‌ கருணே வீரம்‌. நிராயுத 
பாணியிடம்‌ படையைச்‌ செலுத்தாமல்‌ இருப்பதைத்‌ தழிஞ்சி 
என்று சொல்வார்கள்‌ இலக்கணப்‌ புலவர்கள்‌. | 


கம்பர்‌ இதை அழகாகச்‌ சொல்கிறார்‌. 


ஆள யாஉனச்‌ கமைந்தன மாருதம்‌ அறைந்த : 
பூளை ஆயின கண்டனை; இன்றுபோய்ப்‌ போர்க்கு . 

நாளை வாஎன நவின்றனன்‌, நாகிளங்‌ கமுகின்‌... 
வாளை தாவுறு கோசல நாடுடை வள்ளல்‌!” .. 
என்பது அவர்‌ பாட்டு. 
இராவணனிடம்‌ போர்‌ செய்வதற்கு என்ன இருக்‌ 
இறது? அவனுடைய துணைவர்கள்‌ எல்லோரும்‌, படைகள்‌ 
எல்லாம்‌, புயற்‌ காற்றில்‌ அடிபட்ட பூளைப்‌ பூவைப்‌ 
போலப்‌ போய்விட்டன. அந்தச்‌ சமயத்தில்‌, “இள்று 
போய்‌ நாகாவா'” என்கிறான்்‌கருணைவள்ளலாகிய இராமன்‌. 


ஐந்து பகைவர்‌ ஓ 


“இன்றைக்குப்‌ போ. இரவில்‌ நன்றாக யோசித்துப்‌ பார்‌, 
உன்‌ படைகள்‌ எல்லாம்‌ அழிந்துவிட்டன. நீ துணைவர்கள்‌ 
இன்றி இருக்கிறாய்‌. ஆகவே சீதையைத்‌ திருப்பி அனுப்பி 
விடுவோம்‌ என்ற எண்ணம்‌ தோன்றலாம்‌. அப்படித்‌ 
தோன்றினால்‌, நாளைக்கு நீ வரவேண்டியதில்லை. அப்படி 
யின்றிப்‌ போர்‌ செய்யும்‌ எண்ணம்‌ இருந்தால்‌ காக்கப்‌ 
வா்‌” என்றன்‌. 


அங்கே தன்னுடைய போர்‌ வீரத்தைக்‌ காட்டிலும்‌ 
சிறந்த கருணை வீரத்தைக்‌ காட்டினான்‌ இராமன்‌. இங்கே 
முருகன்‌ நினைத்திருந்தால்‌ குரனை ஒரு நிமிஷத்தில்‌ கொன்‌ 
றிருக்கலாம்‌. ஆனால்‌, (இவன்‌ நல்லவனாக மாட்டானா? 
தேவர்களுடைய அரசை அவர்களுக்கே திரும்பவும்‌ 
கொடுத்து, அவர்களைச்‌ சிறையிலிருந்து விடுவித்து விட 
மாட்டானா?” என்று பலகாலம்‌ போரை நீளச்‌ செய்து காத்‌ 
. இருந்தான்‌; தன்‌ விசுவரூபத்தைக்‌ கூடக்‌ காட்டினான்‌. 


ஆனால்‌ குரன்‌ ஒவ்வொரு கணமும்‌ ஒவ்வொரு வேஷம்‌ 
போட்டுக்‌ கொண்டு வந்தான்‌. மாயையின்‌ பிள்ளை 
அல்லவா? பெரிய பெரிய மாயாஜாலங்களைக்‌ காட்டினான்‌. 
மாயையை அறுத்து எறிகின்றவன்‌ முருகன்‌. அவனிடம்‌ 
அவன்‌ மாயாஜாலங்கள்‌ செல்லுமா? எவ்வளவு செறிவாக 
இருள்‌ இருந்தாலும்‌ ஒரு. விளக்கைப்‌ போட்டால்‌ அது டி 
விடுகிறதல்லவா? 


முருகனுக்குச்‌ சூரனைக்‌ கொன்றுவிட வேண்டுமென்ற 
கோபம்‌ இல்லை. அவனுக்குத்‌ தன்‌ கருணையை. வழங்க 
வேண்டுமென்றே விரும்பினான்‌. ஆகவே அவனுடைய 
மாயைத்‌ தோற்றங்களை எல்லாம்‌ குலைத்தான்‌. தன்‌ 
உருவத்தைக்‌ காட்டினான்‌. அப்படியும்‌ அவன்‌ சரணடைய 
வில்லை. பின்பே முருகன்‌ தன்னுடைய படையான வேலை 
வீடுத்தான்‌. கட்டாறியைப்‌ பதன அந்தக்‌ கூர்மையான 


குறிஞ்சி 4 


95 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ | 

.. வேல்‌, கரிய சூரன்‌உடலில்‌ பாய்ந்து, இரத்தம்‌ கொப்புளிக்க 
அவனை ஓர்‌ இமைப்‌ போதினில்‌ அழித்தது. போர்‌ நெடுங்‌ 
காலம்‌ நடைபெற்றாலும்‌ சூரனைக்‌ குத்தவேண்டும்‌ என்ற 
நினைவு உண்டானது இமைப்போதில்‌; அந்தக்‌ கணத்தில்‌ 
முருகன்‌ அவனைச்‌ சங்காரம்‌ செய்து விட்டான்‌. அதனால்‌, 
“ஓரிமைப்‌ போதினில்‌ கொன்றவனே'? என்கிறார்‌ 
அருண உரியார்‌. 

.. மாயையின்‌ பிள்ளையாகிய சூரன்‌ என்ன என்னவோ 
உருவங்களை எடுத்தான்‌. தேவர்கள்‌ உய்ய, சூரன்‌ இருக்கு 
மிடத்திற்கே ரீ சென்று, அவனது கரிய உடல்‌ இரத்தம்‌ 
கக்கும்படியாக உன்னுடைய கட்டாரியைப்‌ போன்ற கூர்‌ 
மையான வேலை விட்டு, அவனை ஒரு நொடிப்பொழுதினில்‌ 
கொன்றாய்‌, தேவர்களுடைய ராஜ்யத்தைத்‌ திரும்பவும்‌ 
வாங்கிக்‌ கொடுத்தாய்‌. அதைப்‌ போல எனக்கு நீ உதவி 
செய்யக்‌ கூடாதா? எனக்கு இந்த உடம்பாகிய வீட்டில்‌ 
. சுயராஜ்யம்‌ இடைக்கும்படியாகச்‌ செய்யக்‌ கூடாதா? 
உரிமை. வாழ்வு எனக்கு அருளக்கூடாதா? என்னுடைய 
ஐந்து பொறிகளும்‌ எனக்கு அளிக்கின்ற துன்பம்‌ கொஞ்ச 
நஞ்சம்‌ அல்லவே! கான்‌ உன்னை ஓரலாம்‌ என்றாலும்‌, 
உன்னலாம்‌ என்றாலும்‌, மலரிட்டு உன்தாள்‌ சேரலாம்‌ 
என்றாலும்‌ இவர்கள்‌ என்னை விடமாட்டோம்‌ என்கிறார்‌ 
களே! உன்னிடம்‌ சொல்லாமல்‌ வேறு யாரிடத்தில்‌ போய்‌ 
நான்‌ முறையிட மூடியும்‌? யான்‌ என்ன செய்வது?''என்று 
இந்தப்‌ பாட்டிலே முறையிடுகிருர்‌ அப்பெருமான்‌. 

.... இந்தப்‌ பாட்டின்‌ பின்‌ இரண்டடியில்‌ சந்தநயம்‌ 

- அமைந்திருக்கிறது. வட்‌ 5 

ஓரஒட்‌ டார்‌;ன்றை உன்ன ஒட்‌ 
டார்‌; மலர்‌ இட்டுனதாள்‌ 

'சேரஓட்‌ டார்ஐவர்‌; செய்வதென்‌ 
யான்‌? சென்று தேவர்உய்யச்‌ . 


ஐந்து" பகைவர்‌ 39 


சோரநிட்‌ டூரனைச்‌ ரரனைக்‌ 
காருடல்‌ சோரிகக்கக்‌ 
கூரகட்‌ டாரிஇட்‌ டோர்‌இமைப்‌ 
போதினிற்‌ கொன்றவனே! 


[ஜம்பொறிகளாகிய பகைவர்‌ உன்‌ சம்பந்தமான எண்ணங்‌ 
களை எண்ண விடுவதில்லை; ஒன்றைக்‌ கூர்ந்து சிந்திக்க ஓட்டுவ 
தில்லை; மலர்‌ தூவி உன்‌ தாளைத்‌ தியானிக்க விடுவதில்லை. யான்‌ 
என்ன செய்வது? அசுரர்கள்‌ உள்ள இடத்துக்குச்‌ சென்று. 
தேவர்கள்‌ உய்வை அடையும்படியாக, கள்வனும்‌ கொடுமை. 
யுடையவனுமாகிய சூரனை அவனுடைய கரிய உடல்‌ இரத்தத்‌ 
தைக்‌ கக்கும்படி கூர்மையான கட்டாரியாயெ மலா ண்டு 
குத்தி ஒரு கண நேரத்தில்‌ கொன்றவனே! 


-  ஓரஃநினைக்க. உண்ன-கூர்ச்து சம்திக்க, தண்னி 
கிட்டுரம்‌-கொடுமை. நிட்டுரன்‌ என்றது சந்தம்‌ கோக்கி நீண்டது. 
சேரரி-இரத்தம்‌, கூர்‌-கூர்மையான. கட்டாரியிட்டுச்‌. சூரனைக்‌ 
கொன்றவனே.] 


குறிஞ்சிக்‌. கிழவன்‌ 
J 


குந்தர்‌ அலங்காரத்தில்‌ முருகனுடைய திருவிளையாடல்‌. 
கள்‌ வரும்‌. - தத்துவ நூற்‌ கருத்துக்கள்‌ வரும்‌. தோத்திர: 
மூம்‌ இருக்கும்‌. எல்லாவற்றையும்‌ நயமாக அலங்காரமாகச்‌ 
சொல்வார்‌ அருணஇரிநாதர்‌. காப்பிய நயங்களைப்‌ பல இடங்‌: . 
களில்‌ பார்க்கலாம்‌. *இது முறையா???” என்று கேட்பது. 
போலச்‌ சில இடங்களில்‌ இருக்கும்‌. அது விடையை எண்‌ : 
ணிக்‌ கேட்பது அன்று, அப்படிக்‌ கேட்பதே ஒரு வித்தகம்‌. 
அத்தகைய பாட்டு ஒன்றை இப்போது கவனிக்கலாம்‌. 


சொல்லும்‌ முறை 


[ருணூரியார்‌ கந்தர்‌ அலங்காரத்தின்‌ முதற்பாட்டில்‌ 
'விநாயகரைச்‌ சொன்னார்‌. பின்பு முருகனுடைய பெருமை 
யினால்‌ தாம்‌ அடைந்த பேற்றைச்‌ சொன்னார்‌. அவன்‌ தன்‌ 
னுடைய வேலினால்‌ கிரெளஞ்ச சங்காரம்‌ செய்த கதையை . 
யும்‌, சூரபன்மனை வதம்‌ செய்த கதையையும்‌ பிறகு சொன்‌ 
னார்‌. இது புராணமாக இருந்தால்‌ கந்தப்‌ பெருமானின்‌ 
அவதாரம்‌, அவனுடைய திருவிளையாடல்கள்‌ என்று வரிசை 
யாக வரும்‌. தோத்திர நூல்‌; அன்பினால்‌ முருகனை நினைந்து 
வியந்து பாடும்‌ நூல்‌; ஆதலால்‌ அடைவாக நிகழ்ச்சி 
ட களைச்‌ சொல்லாமல்‌ முன்பின்னாக மாற்றிச்‌ சொல்வார்‌, 


கிழவன்‌ 


.. அீருணகிரிராதருக்கு. முன்பே பல பல பெரியார்கள்‌ 
முருகனது பெருமையைப்‌ பாடியிருக்கிறார்கள்‌. அவ்வாறு 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 41 
“பாடிய பெரும்‌ புலவர்களில்‌ நக்கீரர்‌ ஒருவர்‌. அவர்‌ பாடியது 
இருமுருகாற்றுப்படை. அந்த நூலின்‌ முடிவிலே, 
.**பழமுதிர்‌ சோலை மலைகிழ வோனே”? ப 

என்று அவர்‌ பாடியிருக்கிறார்‌. “கிழவன்‌” என்ற சொல்லுக்கு 
இப்போது வழங்கும்‌ பொருள்‌ முன்பு இல்லை. -இழவன்‌” 
என்பதற்கு உரியவன்‌ என்றுதான்‌ பொருள்‌. ஒரு 
பெண்ணின்‌ கணவனை, “கழவன்‌' என்று சொல்வார்கள்‌. 
அவ்வாறே மனைவியை, “கிழவி” என்பார்கள்‌. 


“செல்லான்‌ கிழவன்‌. இருப்பின்‌ நிலம்புலந்து 
இல்லாளின்‌ ஊடி விடும்‌”? 
என்று வள்ளுவர்‌ சொல்கிறார்‌. ்‌ 
.... நிலத்திற்கு உடையவன்‌, தானே நிலத்திற்குப்‌ 
போய்க்‌ கவனிக்காமல்‌ வீட்டில்‌ இருந்தால்‌, தன்னைக்‌ 
கவனிக்காத கணவனிடம்‌ மனைவி ஊடல்‌ கொள்வதுபோல 
நிலம்‌ விளைவு தராமல்‌ போய்விடும்‌?” என்பது இதன்‌ 
பொருள்‌. இதில்‌ கிழவன்‌ என்ற சொல்‌ உரியவன்‌ என்ற 
பொருளில்தான்‌ வந்திருக்கிறது. மலைகளுக்கு உரியவன்‌ 
முருகன்‌. அவன்‌ மலையாண்டி; மலையும்‌ அதைச்‌ சார்ந்த 
'இடமும்‌ குறிஞ்சி” நிலம்‌. குறிஞ்சி நிலத்துக்கு உரியவனா . 
கையால்‌. “குறிஞ்சிக்‌ வன்‌ என்று முருகனை 


வத வவட 
ஐந்திணை 
உலகத்தைக்‌ குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ 
என்று ஐந்து வகைகளாகத்‌ தமிழர்கள்‌ பிரித்தார்கள்‌. மலை 
யும்‌ மலையைச்‌ சார்ந்த இடமும்‌ குறிஞ்சி நிலம்‌ என்று 
பெயர்‌ பெறும்‌, ஒன்றும்‌ வளராமல்‌ இருக்கற இடம்‌ பாலை. 
நிலம்‌. ஒரே காடாக இருக்கற பகுதி முல்லை நிலம்‌. 
வேளாண்மை செய்யும்‌ வயல்களை உடைய இடம்‌ மருத 
நிலம்‌. கடலைச்‌ சார்ந்த இடம்‌ நெய்தல்‌. நிலம்‌. ஓர்‌ ஆறு 
மலையிலே உற்பத்தியா, ஒன்றும்‌ விளையாத பாலைவனத்‌: 


42 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


தின்‌ வழியே போய்‌, காட்டுக்குள்‌ நுழைந்து, மக்கள்‌ .வசிக்‌ 
இன்ற ஊருக்குள்‌ புகுந்து, கடைசியில்‌ கடலோடு .கலக்‌ 
இறது என்பதை கினைவுபடுத்திக்கொண்டால்‌ இந்த ஐந்து 
திணைகளையும்‌ முறையாகத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. . 
குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ ஆகிய இந்த 
ஐந்து நிலங்களுக்கும்‌ உரியவர்களாக ஐந்து தெய்வங்களை த்‌ 
தமிழர்கள்‌ அமைத்து வழிபட்டார்கள்‌. மலையும்‌ மலையைச்‌ 
சார்ந்த இடமும்‌ ஆகிய குறிஞ்சி நிலத்துக்குத்‌ தெய்வம்‌ 
முருகன்‌; புற்பூண்டு ஒன்றும்‌ வளராமல்‌ இருக்கற பாலை 
கிலத்துக்குத்‌ தெய்வம்‌ காளி; ஒரே காடாக இருக்கிற 
முல்லை கிலத்துக்குத்‌ தெய்வம்‌ திருமால்‌; மக்கள்‌ 
வேளாண்மை செய்து வாழும்‌ நிலமாகிய மருத 
'விலத்துக்குத்‌ தெய்வம்‌ இந்திரன்‌; கடலும்‌ கடலைச்‌ சார்ந்த 
இடமும்‌ ஆகிய செல்தல்‌ நிலத்துக்குத்‌ தெய்வம்‌ வருணன்‌. ' 


குறிஞ்சி 
இந்த ஐந்து நிலங்களிலேயும்‌ முதல்‌ நிலம்‌ என்று. 
சொல்வது குறிஞ்சி, முதல்‌ என்பது வரிசையினால்‌ அல்ல; 
_ காலத்தினால்‌ முதன்மையானது; பழமையானது. உலகம்‌ 
தோன்றுவதற்கு முன்னால்‌ எங்கே பார்த்தாலும்‌ தண்ணீர்‌ 
நிரம்பியிரு்தது. உலகம்‌ தோன்றியபோது முதலில்‌ மலை 
தான்‌ தன்‌ தலையை நீட்டியது. 
“கல்தோன்‌ றி மண்தோன்றாக்‌ க்‌ வாளோடு 
முன்தோன்றி மூத்த குடி”? ன 
என்று தன்‌ குடியின்‌ பழமையை ஒரு மறவன்‌ பேசுகிருள்‌. ப 
கல்‌ தோன்றிய பிறகே மண்‌, ஆறு, ஊர்‌, கடற்கரை யாவும்‌ 
- தோன்றின. முதலில்‌ தோன்றிய மலைக்குத்‌ தெய்வம்‌ 
முருகன்‌ என்று தமிழர்‌ வைத்தார்கள்‌. அதனால்‌ முருகனை 
'முதல்வனாகவும்‌ மிகப்‌ பழைய தெய்வமாகவும்‌ அவர்கள்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ என்று தெரியவரும்‌. முருக வழிபாடு 
ர தம்ம பலக சமச்‌ வட்ல ்‌ இருந்து வருகின்றது. 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 42. 
குறிஞ்சிக்‌ கடவுள்‌ 


“சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌:* 
என்று தொல்காப்பியம்‌ சொல்கிறது. சேயோன்‌ என்பதற்‌ 
குச்‌ சிவந்த நிறம்‌ உடையவன்‌ என்று பொருள்‌. சிவந்த 
நிறம்‌ உடைய முருகன்‌ மலையையும்‌ மலையைச்‌ சார்ந்த 
இடத்தையும்‌ விரும்பி, அங்கே தங்கி இருக்கறான்‌. 
...... இந்த நாட்டினர்‌ உயர்ந்த கடவுளை உயர்ந்த இடத்தில்‌. 
வைத்துப்‌ போற்ற வேண்டுமென்று. எண்ணினார்கள்‌. 
கொஞ்சம்‌ மரியாதை உள்ளவர்கள்‌ நம்‌ வீட்டுக்கு வந்தால்‌ 
அவர்களை நாம்‌ உயர்ந்த ஆசனம்‌ போட்டு உட்காரச்‌ செய்‌ 
கிறோம்‌. “உச்சஸ்தானேஷு பூஜ்யந்தே!'' என்று 
வடமொழியில்‌ சொல்வார்கள்‌. 
எல்லோரையும்விட உயர்ந்தவன்‌ முருகன்‌. அவன்‌ 
படைத்த இந்த நில உலகத்தில்‌ எல்லாப்‌ பொருள்களையும்‌ 
விட மிக உயர்ந்தது மலை. அந்த உயர்ந்த இடத்தில்‌ முருகக்‌ 
கடவுளை. வைத்துப்‌ போற்றினார்கள்‌. அழகு கெழுமிய 
முருகனை. உயர்ந்த மலைகளுக்கு எல்லாம்‌. உரியவனாகச்‌ 
செய்தார்கள்‌. 
“விண்பொரு நெடுவரைக்‌ குறிஞ்சிக்‌ கிழவ”? 
என்று திருமுருகாற்றுப்படையில்‌ வருகிறது. “வானை 
முட்டும்‌ உயர்ந்த மலைகளையுடைய குறிஞ்சி நிலத்துக்கு உரி 
யவனே” என்பது பொருள்‌. ஆகவே, நக்கீரர்‌ இரண்டிடங்‌ 
களில்‌ முருகனைக்‌ கிழவன்‌ என்று சொல்கிறார்‌. இரண்டிடங்‌ 
களிலும்‌ உரியவன்‌ என்ற பொருளே கொள்ளவேண்டும்‌. 
- ஆனால்‌ இன்றைக்கு, கல்யாணமான ஒரு பெண்ணிடம்‌ 


போய்‌, “உன்‌ கிழவன்‌ வந்துவிட்டானா??' என்று 
கேட்டால்‌, “மழவன்‌ என்று யாரைச்‌ சொல்தறீர்கள்‌??”. 
என்று கேட்பாள்‌. “உனக்கு உரியவனாகய உன்‌ .. 


கணவனைத்தான்‌ .சொல்கிறேன்‌”' என்றால்‌ அவளுக்குக்‌: 


கக. குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
கோபம்‌ வந்துவீடும்‌. “என்ன? என்‌ கணவரைக்‌ கிழவன்‌ 
என்கிறீர்களே! நான்‌ இரண்டாந்தாரமாக வாழ்க்கைப்‌ 
படவில்லை. என்னைவிட அவருக்கு இரண்டு வயசுதான்‌ 
அதிகம்‌. எனக்குப்‌ பதினெட்டுத்தான்‌ ஆகிறது. அவரைக்‌ 
இழவன்‌ என்று சொல்லாதீர்கள்‌? என்று கோபிப்பாள்‌. 
“கிழவன்‌” என்ற சொல்லுக்கு “வயசானவன்‌' என்ற 
பொருள்‌ பிற்காலத்தில்‌ வந்துவிட்டது. அதுதான்‌ அவள்‌ 
கோபிப்பதற்குக்‌ காரணம்‌. அந்தப்‌ பொருள்‌ அருணகிரி 
நாதர்‌ காலத்திலேயே வந்துவிட்டது. ஸ்‌ 


சமத்காரம்‌ ப 
நக்கீரர்‌, என்றும்‌ இனையவனாக உள்ள முருகனை, . 


(-விண்பொரு நெடுவரைக்‌ குறிஞ்சிக்‌ கிழவ?) 
என்று பாடியிருக்கறாரே என்று வேடிக்கையாக ஓர்‌- 
எண்ணம்‌ அருணசரியாருக்குத்‌ தோன்றியது, “கிழவன்‌ 
என்று மற்றவர்களைச்‌ சொன்னாலும்‌ பொருத்தமாக இருக்‌ 
கும்‌. என்றும்‌ அழகியவனாய்‌, என்றும்‌ இளமையோடு. 
இருக்கிற முருகனை இந்தக்‌ குவலயம்‌ குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
என்று சொல்லலாமா? நித்திய யெளவன சுந்தரமூர்த்தி i 
வலவ வ்‌ என்ற நினைவு தொன்‌ கக, 


என்றும்‌ இளையவன்‌ 
என்றும்‌ இளையபிரானாக, சதா பால ரூபத்தை. 
உடையவனாக முருகன்‌ இருக்கிறான்‌. பாலசுப்பிரமணியன்‌" 
என்ற பெயரிலிருந்தே அவன்‌ எப்பொழுதும்‌ பாலனாக. 
இருக்கிறான்‌. என்பது . "தெரியும்‌. பாலன்‌ என்றாலே. 
"வட்க்கே ரு மலை இருக்கின்றது. அங்கே . : 
வெத்கரிட்சப்‌ பெருமாள்‌ எழுந்திருக்கக்‌, “அத்தே - 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 45 


முருகன்தான்‌ எழுக்தருளியிருக்கிறான்‌ என்று சிலர்‌ சொல்‌ 
வார்கள்‌. இல்லை என்று சிலர்‌ மறுப்பார்கள்‌. அதைப்‌ 
பற்றி நமக்குக்‌ கவலை இல்லை. அங்கே திருமால்‌ இருக்கி 
ரூர்‌. முருகனும்‌ இருந்தான்‌. முருகன்‌ கோயில்‌ அங்கே 
இருந்ததற்குப்‌ பல அடையாளங்கள்‌ உண்டு. அங்கே. 
எழுந்தருளியிருக்கும்‌ திருமாலை நாம்‌ எல்லோரும்‌ வேங்க 
டேசுவரன்‌ என்று சொல்கிறோம்‌. வைணவர்கள்‌ ஸ்ரீரி 
வாசன்‌ என்று சொல்வார்கள்‌. ஆனால்‌ வடரநாட்டிலிருக்து 
வருகிறவர்கள்‌ எல்லோரும்‌, “£பரலாஜி, பாலாஜி”? என்று 
சொல்லுவார்கள்‌. பாலாஜி என்பது பாலன்‌ என்ற பொரு. 
ளுடையது. அப்பெயர்‌ முருகனுக்கே உரியது. குழந்தைப்‌. 
பெருமானாகிய முருகன்‌ திருவேங்கட மலையிலே பழங்காலம்‌. 
முதற்கொண்டே ஆட்சி பெற்று வந்திருக்கறான்‌ என்‌ 
பதற்கு இந்தச்‌ சொல்லும்‌. ஒரு சான்று. இவ்வாறு என்றும்‌ 
இளையவனாக, சதா பால ரூபத்தோடு இருக்கிற முருகனைக்‌. 
குறிஞ்சிக்‌ கிழவன்‌ என்று சொல்லலாமா? 


குழந்தையின்‌ செயல்கள்‌. 


(முருகன்‌, உருவத்தில்‌ மாத்திரம்‌ இளையவன்‌ அல்ல. 
பலவகைப்பட்ட அவன்‌ செயல்களும்‌ குழந்தைகளுக்கு உரி. 
யனவாக உள்ளன. குழந்தைப்‌ பருவத்துக்குரிய இலக்க 
ணங்கள்‌ சில உண்டு. குழந்தை தொட்டிலில்‌ படுத்து விள 
யாடும்‌, தொட்டிலில்‌ இட்டுத்‌ தாலாட்டும்‌ பருவம்‌ குழந்‌ 
ஸ்தப்‌ பருவம்‌. “தொட்டில்‌ பழக்கம்‌ சுடுகாடு மட்டும்‌” 
என்ற பழமொழியில்‌ தொட்டில்‌ என்றது குழந்தைப்‌ பரு " 
வத்தைக்‌ குறிக்கிறது. பச்சிளம்‌ பாலகன்தான்‌ தொட்டி... 
லில்‌ படுத்து விளையாடுவான்‌. £*அழுத பிள்ளை பால்‌ குடிக்‌ 
கும்‌”. என்று பழமொழி சொல்கிறோம்‌. பிள்ளைகள்‌ எல்‌ 
லாம்‌ தாயாரிடம்‌ பால்‌ குடிக்கும்‌. தாய்‌ பால்‌ கொடுக்க . 
மறந்துவிட்டாலும்‌, அழுது, தாயைக்‌ கூப்பிட்டுப்‌. பால்‌: 
கொடுக்கச்‌ செய்கிறது குழந்தை, . 


46 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


தொட்டிலில்‌ படுத்துத்‌ தூங்குவது குழந்தையின்‌ 
லட்சணம்‌. பால்‌ குடிப்பது குழந்தையின்‌ இயல்பு. 
அப்படியே அழுவதும்‌ குழந்தையின்‌ லட்சணம்‌. ஒரு 
வீட்டில்‌ குழந்தை பிறந்திருக்கிறது என்றால்‌, பழைய 
காலத்துத்‌ தாய்மார்கள்‌ அந்த வீட்டுக்குப்‌ போய்‌ விசாரிப்‌ 
பார்கள்‌. இப்பொழுது இருக்கிற நாகரிகப்‌ பெண்களுக்கு 
விசாரிக்கக்கூடத்‌ தெரியாது. அதோடு பழைய காலத்துத்‌ 
தாய்மார்கள்‌ வந்து விசாரிப்பதைக்‌ கேட்டால்‌ இவர்‌ 
களுக்குக்‌ கோபம்‌ வரும்‌. அவர்கள்‌ குழந்தை பிறந்த வீட்‌ 
டுக்குப்‌ போய்‌, “குழந்தை அழுதுகொண்‌ டிருக்கிறதா??” 
என்று விசாரிப்பார்கள்‌. “குழந்தை அழுகறதா என்று 
கேட்கிறார்களே; அமங்கலமான கேள்வி அல்லவா? அப்‌ 
படிக்‌ கேட்கலாமா? என்று அதன்‌ கருத்தைப்‌ புரிந்து 
கொள்ளாமல்‌ இவர்கள்‌ கோபித்துக்‌ கொள்ளக்கூடும்‌. . 
வயசான நாம்‌ அழுவது துக்கத்துக்கு அறிகுறி, ஆனால்‌ 
குழந்தை அழுவது சுகத்திற்கு அறிகுறி. அது. அழுதால்‌ 
சுவாசப்‌ பைகள்‌ நன்றாக இயங்கும்‌. உடம்பு வேலை செய்ய 
வேண்டுமானால்‌ சுவாசப்‌ பை நன்றாக வேலை செய்ய 
வேண்டும்‌. குழந்தை அழுதால்‌ சுவாசப்‌ பை விரிந்து : 
சுருங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த அலகை 
ஆரோக்கியத்தைக்‌ காட்டுகிறது. 
.... குழந்தை என்பதற்குரிய முக்கிய இலக்கணங்கள்‌" 
மூன்று: தொட்டில்‌ விளையாட்டு, பால்‌ குடித்தல்‌, அழுகை. . 
- உலகத்திலுள்ள எல்லாப்‌ பச்சிளம்‌ குழந்தைகளுக்கும்‌. 


இவை இயல்பு. 


முருகப்‌ பெருமான்‌ க ்கியர்தும்‌ குழந்தை உருவத்தில்‌ 
இருப்பவன்‌ அல்லவா? உருவத்தில்‌ மட்டும்‌ குழந்தை 
அல்ல. செயலிலும்‌ குழந்தை என்பதற்குரிய இந்த: மூன்று: 
இலக்கணங்களும்‌ அவனிடம்‌ இருக்கின்றன. “குருத்தைப்‌ 
_ போலுள்ள அந்தப்‌ பச்சிளம்‌ எதை கிழவன்‌ என்று 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 47 
உலகத்தார்‌ சொல்கிறார்களே; சொல்லலாமா??? என்று 


அருணகிரிநாதர்‌ இந்தப்‌ பாட்டிலே சமத்காரமாகச்‌ சொல்‌ 
கிறார்‌. பாட்டைக்‌ கவனிக்கலாம்‌. 


ன்‌ 
முருகக்‌ குழந்தையின்‌ செயல்கள்‌ 
திருந்தப்‌ புவனங்கள்‌ ஈன்றபொற்‌ பாவை 
திருமுலைப்பால்‌ அருந்தி, 
உமாதேவியாரின்‌ தனங்களிலே ஊறின பாலைஅருந்தி 

யவன்‌ முருகன்‌. அவன்‌ பால்‌ குடிக்கும்‌ குழந்தையாக இருப்‌ 
பவன்‌. 

சரவணப்‌ பூந்தொட்டில்‌ ஏறி. 
அவன்‌ சரவணப்‌ பொய்கையிலே மலர்ந்திருக்கற தாமரை 
யாகிய தொட்டிலில்‌ படுத்து விளையாடினான்‌; தரங்கனான்‌. 
ஆகவே அவன்‌ தொட்டிலில்‌ படுக்கும்‌ குழந்தையாக 
- உள்ளவன்‌. 

றுக்‌ கொங்கை விரும்பி... அழும்‌, 
தனக்குப்‌ பால்‌ கொடுப்பதற்காக, கார்த்திகை மாதர்‌ 
களாகிய ஆறு பேரும்‌ இன்னமும்‌ வரவில்லையே, அவர்‌ 
களுடைய பாலை உண்ணவேண்டுமே என மட லால்‌ ம்‌. 
அழுதான்‌. 

கடலழக்‌ குன்றழச்‌ சூரழ விம்மிஅழும்‌. 

குருந்தை. 

முருகக்‌ குழந்தை அழுகிறது: மற்றக்‌ குழந்தையைப்‌ 

போலவா. அழுகிறது? நம்‌. வீட்டில்‌ பிறந்த குழந்தை 
அழுதால்‌ அதன்‌ குரல்‌ அடுத்த வீட்டுக்குக்கூடக்‌ கேட்ப 
தில்லை. உடல்‌ வலிமை இல்லாத தாய்க்குப்‌ பிறப்பதனால்‌ 
அதன்‌ தொண்டை பலமற்று : இருக்கும்‌; நெஞ்சு இறுக 
இருக்கும்‌. ஆனால்‌ முருகனென்னும்‌ குழந்தை வலிமையற்ற 


48 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


குழந்தையா? உயர்ந்த இமயமலையில்‌ அழகான சரவணப்‌ 
பொய்கையில்‌, தாமரை மலராகிய தொட்டிலின்மீது 
படுத்து அழும்போது, அந்த அழுகை ஒலி மலைகளில்‌ 
முட்டி மோதி *ஓ, ஓ, ஓ' என்று எதிரொலிக்கிறது. கடல்‌ 
அலைகளின்மீது முட்டி மோதி எதிரொலிக்கிறது: சூரன்‌ 
என்னும்‌ அசுரனுடைய காதில்‌ இந்தக்‌ குழந்தையின்‌ 
அழுகை ஜலி பட்ட மாத்திரத்தில்‌, அவன்‌ க்‌ 
கொல்ல யமன்‌ வந்துவிட்டானா என்று “ஓ, ஓ, ஓ' என்று 
அலற ஆரம்பித்துவிடுகிறான்‌: அந்தக்‌ குழந்தை ஒரு தடவை 
மாத்திரம்‌ அழுததா? ஆறு பெண்களை அழைக்க வேண்‌ 
டாமா? ஆறு முறையாவது அமழுதிருக்கவேண்டும்‌. எப்படி 
அழுதது? விம்மி விம்மி அழுததாம்‌, 
அறுவர்‌ கொங்கை 
விரும்பிக்‌ கடல்‌ அழக்‌ குன்‌ றுஅழச்‌ 
சூர்‌அழ எமி 
குருத்தை, 

ஒருமுறை அழுதவுடனே கடல்‌ அழ ஆரம்பித்துவிட்டது. 
இரண்டாவது. சரணம்போல்‌ மறுமுறை அழுதவுடனே, 
அதன்‌ எதிரொலிபோல மலை அழ ஆரம்பித்துவிட்டது. 
மூன்றாவது சரணம்போல்‌ அடுத்த முறை அழுத்வுடனே 
அதன்‌ எதிரொலிபோலச்‌ தத்‌ அழ ஆரம்பித்து 
விட்டான்‌. 

இப்படிப்‌ பால்‌ குடித்துத்‌ தொட்டிலில்‌ தூங்கி அழும்‌ 
பச்சிளங்‌ குழந்தையைக்‌ கிழவன்‌..என்று சொல்லலாமா? ' 
பொருத்தமற்றதாகக்‌ காட்டி. இப்படிச்‌ சொல்வதில்‌ ஓர்‌ 
அழகு இருக்கிறது. கழவன்‌.என்ற சொல்லுக்கு இப்போது. 
இரண்டு பொருள்கள்‌.உண்டு, உரியவன்‌ என்பது ஒன்று. ... 
முதியவன்‌ என்பது ஒன்று. இளங்‌ குழந்தையைக்‌ கிழவன்‌ . 
என்று சொல்லலாமா என்று கேட்கும்‌ கேள்வி, கழவன்‌ 
என்பதற்கு முதியவன்‌என்‌ற பொருளைஃமாத்திரம்‌ எண்ணி, 
இது முரணன்றோ என்று கேட்பதுபோல இருக்கறது, 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 49 

இந்தப்‌ பாட்டில்‌ “திருந்தப்‌ புவனங்கள்‌ ஈன்ற பொற்‌ 
பாவை திருமுலைப்பால்‌ அருந்தி'*? என்னும்‌ பகுதி முருகனது 
ஒரு திருவிளையாடலைக்‌ குறிக்கிறது. “சரவணப்‌ பூந்தொட்டி 
லேறி”” என்பது இரண்டாவது திருவிளையாடல்‌. “அறுவர்‌ 
கொங்கை விரும்பி” என்பது மூன்றாவது திருவிளையாடல்‌. 
““கடலழக்‌ குன்றழச்‌ சூரழ விம்மி அழும்‌, குருந்த?” என்பது 
நான்காவது திருவிளையாடல்‌. இப்படி இந்த நான்கு அடி 
களிலும்‌ நான்கு இருவிளையாடல்கள்‌ அடங்கி இருக்‌. 
கின்றன. கந்தபுராணத்தில்‌ இருவேறு பகுதிகளில்‌ இவற்‌: 
றைக்‌ காணலாம்‌, முருகன்‌ உமாதேவியாரின்‌ பாலைக்‌ குடித்‌. 
தது, சரவணப்‌ பூம்தொட்டிலில்‌ விளையாடியது, கார்த்‌ 
தகை மாதர்கள்‌ ஆறு பேர்களின்‌ பாலைக்‌ குடித்து வளர்ந்‌. 
தது ஆயை மூன்று இருவிளையாடல்களும்‌ கந்த புராணத்‌. 
தில்‌ உற்பத்தி காண்டத்தில்‌ உள்ளன. நான்காவது இரு 
விளையாடல்‌, கந்த புராணத்தின்‌ யுத்த காண்டத்தில்‌, 
இருப்பது. . | வ 

புவனங்கள்‌ ஈன்ற பாவை 

... கந்தர்‌ அலங்காரத்தில்‌ நாம்‌ முருகனைப்‌ பார்ப்பதோடு 
நிற்பதில்லை. அவனுடைய சுற்றத்தார்கள்‌ எல்லோரையும்‌ 
பார்க்கிறோம்‌. முதல்‌ பாட்டிலே விமாயகரைக்‌ கண்டோம்‌? 
பின்பு, **ஆற்றைப்‌ பணியை இதழியைத்‌ தும்பையை அம்புலி. 
யின்‌ கீற்றைப்‌ புனைந்த?” பெருமானாகிய: அவனுடைய தகப்‌ 
னாரைக்‌ கண்டோம்‌. அன்னை வரவில்லை. இப்பொழுது 
வருகிறாள்‌; முருகன்‌ பால்‌ குடிக்கும்‌ கதையைச்‌ சொல்லும்‌ 
போது வருகிறாள்‌. ர ர 
திருந்தப்‌ புவனங்கள்‌ ஈன்றபொற்‌ பாவை, 
| பாவை என்பது பதுமை, பெண்களைப்‌ பதுமைபோல. : 
....இருக்‌இறார்கள்‌ என்று சொல்வது மரபு. அழகும்‌ மெருகும்‌ 
குறையா. வண்ணம்‌ பதுமை இருப்பது போல, . அழகிய, 


(17) குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
பெண்கள்‌ இருப்பதால்‌ அப்படிச்‌ சொல்கிறார்கள்‌. எம்‌ 
பெருமாட்டி எப்போதும்‌ எழில்‌ பொருந்திய முகத்தோடு" 
வாட்டம்‌ இன்றி மெருகு குறையாமல்‌ செக்கச்‌ செவேல்‌: 
என்று பொன்னிறம்‌ பெற்றவளாக இருக்கிறாள்‌. அதனால்‌ 
அவளைப்‌ பொற்பாவை என்கிறார்‌. பொற்பாவை - பொன்‌' 
னாலான பதுமை. | 
பராசக்தியை நாம்‌ உமாதேவி என்கிறோம்‌; பார்வதி 
தேவி என்கிறோம்‌: ஆனால்‌ சக்தி உபாசகர்கள்‌, ராஜராஜேசு . 
வரி, மகர திரிபுரசுந்தரி என்று சொல்லுவார்கள்‌. மகாதிரிபுர 
சுந்தரி செம்பொன்‌ மேணி உடையவள்‌; பொற்பாவை 
போல இருக்கிறவள்‌; சிவந்த மேனி உடையவள்‌. அவள்‌ 
மாத்திரமா சிவப்பு? பரமேசுவரனும்‌ சிவந்த மேனி உடை 
யவன்‌. முருகப்‌ பெருமானும்‌ சிவந்த மேனி உடையவன்‌; 
எல்லோருமே செம்மையாக இருப்பவர்கள்‌. செம்மையான 
குடும்பம்‌ அது. பரமேசுவரனை, ““சிவனெனும்‌ பெயர்‌ . 
தனக்கே உடைய செம்மேனி அம்மான்‌”? என்று அப்பர்‌ பாடு 
கிறார்‌. மகா திரிபுரசுந்தரியாகிய பராசக்தியை, 


“உதிக்கின்ற செங்கதிர்‌ உச்சித்‌ திலகம்‌ 
உணர்வுடையோர்‌ 
மதிக்கின்ற மாணிக்கம்‌ மாதுளம்‌ போது மலர்க்கமலை 
துதிக்கின்ற மின்கொடி மென்கடிக்‌ குங்கும தோய 
ம்‌ மென்ன 
"விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன்‌ விழுத்துணையே” 
என்று அபிராமிபட்டர்‌ பாடுகிறார்‌. : எம்பெருமாட்டி. 
குங்குமத்தைப்‌ போன்ற சிவந்த திருமேனி - உடையவள்‌... 
இவ்வீருவருக்கும்‌ குழந்தையாகிய முருகனை, **செய்யன்‌ 
சிவந்த ஆடையன்‌?” என்று நக்கீரர்‌ பாடுகிறார்‌. “பவளத்‌ 
தன்ன மேனி” என்று பெருந்தேவனார்‌ துதிக்கிறார்‌. | 
சிவந்த மேனியை உடைய முருகப்‌ பெருமானை ஈன்ற 
தாய்‌, செம்பொன்னாலான பாவையைப்போல ஒளிர்‌ ருள்‌: 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 5i 

அந்தப்‌ பொற்பாவைதான்‌ இந்தப்‌ புவனங்கள்‌ எல்லாவற்‌ 
“றையும்‌ ஈன்றாள்‌. புவனம்‌ என்பது உலகம்‌. இந்த 
உலகத்தை எல்லாம்‌ ஈன்றவள்‌ பொற்பாவையாகிய எம்‌ 
பெருமாட்டி ராஜராஜேசுவரி. அவள்‌ தனக்கு ஒரு பயனைக்‌ 
கருதிப்‌ பெறவில்லை. உயிர்கள்‌ திருந்தவேண்டும்‌, ஒழுங்கு 
படவேண்டுமென்று ஈன்றாள்‌; படைத்தாள்‌. 

உயிர்கள்‌ உலகத்தில்‌ வாழவேண்டுமானால்‌ தனி உயி. 
ராக இருந்தால்‌ இயலாது. அவை எப்போதும்‌ ஏதேனும்‌ 
ஒன்றோடு சேர்ந்தே இருக்கும்‌. ஒன்று, அவை பாசத்தோடு 
 இணைநம்து இருக்க வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌ பதியோடு 
இணைந்திருக்க வேண்டும்‌. பாசத்தோடு இணைந்திருக்கற 
வாழ்க்கையே நம்‌ வாழ்க்கை! பதியோடு இணைந்து இன்‌ 
புறும்‌ வாழ்க்கையே முத்தி, பாசத்தோடு இணைந்திருக்கும்‌ 
உயிர்‌ பதியோடு இணையவேண்டுமானால்‌ பல பிறவிகள்‌ 
எடுத்து எடுத்துத்‌: திருந்த வேண்டும்‌. உயிர்கள்‌ யாவும்‌ 
திருந்த வேண்டுமென்பதற்காகவே பராசக்தி தனு கரண 
புவன போகங்களை அவற்றுக்குக்‌ கொடுத்திருக்கறோள்‌. 
“புவனங்கள்‌ ஈன்ற பொற்பாவை என்றுதானே 
சொல்கிறார்‌? தனு கரண புவன போகங்களை எல்லாம்‌ 
ஈன்றவள்‌ அவளே யானால்‌ மற்றவற்றைச்‌ சொல்ல ' 
வில்லையே??? இப்படித்‌ தோன்றலாம்‌. அந்த ஒன்றைச்‌ 
சொன்னால்‌ அதனோடு இனமான மற்றவற்றையும்‌ 
கொள்ள வேண்டும்‌. அதை உபலட்சணம்‌ என்று 
இலக்கணக்காரர்‌ சொல்வர்‌. “அம்மா சாதம்‌ போட்டாள்‌”? 
என்று குழந்தை சொன்னால்‌, “அம்மா சாதம்‌ மாத்திரம்‌ 
போட்டாள்‌ என்றா கொள்கிறோம்‌? “சாதம்‌ போட்டாள்‌; 
கறி போட்டாள்‌; பச்சடி பரிமாறினாள்‌; குழம்பு விட்டாள்‌: 
ரசம்‌ விட்டாள்‌” என்று எல்லாப்‌ பொருளையும்‌ அளித்த 
தாகவே கொள்கிறோம்‌. நாயனம்‌ மிக அழகாக வாசித்தான்‌ 
என்றால்‌ நாயனம்‌ வாசித்ததோடு மேளம்‌ கொட்டினான்‌, 
தாளம்‌ போட்டான்‌, ஒத்து ஊதினான்‌ என்று தெரிந்து 


52 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
கொள்கறோம்‌. தலைமையான ஒரு பொருளைச்‌ சொன்னாலே 
மற்றவற்றையும்‌ கொள்வது மரபு. 


“ஒருமொழி ஒழிதன்‌ இனம்கொளற் கரித்தே” 
என்பது இலக்கணச்‌ சூத்திரம்‌... 


உயிர்கள்‌ திருந்தல்‌ 

சரம்பெருமாட்டி உயிர்கள்‌ எல்லாம்‌ திருந்த வேண்டு. 
மென்பதற்காகப்‌ புவனங்களை ஈன்றாள்‌. தனு கரண 
புவன போகங்கள்‌ ஆகிய நான்கையும்‌ உயிர்களுக்காகப்‌ 
பெற்றுத்‌ தருகிறாள்‌. பள்ளிக்கூடம்‌ போகமாட்டேன்‌ 
என்று அடம்‌ பிடிக்கிற குழந்தைக்கு அதன்‌ தாய்‌ அந்தக்‌ 
குழந்தை பள்ளிக்கூடம்‌ போய்‌ நன்றாகப்‌ படித்து, வாழ்க்‌ 
கையிலே சிறப்புற்று விளங்க வேண்டுமென்ற அன்போடு 
விளையாட்டுப்‌ பொம்மைகளை வாங்கிக்‌ கொடுத்து, தோழர்‌ 
களையும்‌ சேர்த்துவிட்டு, அது சந்தோஷமாகப்‌ பள்ளிக்‌ 
கூடம்‌ போய்த்‌ திருந்த வேண்டுமென்று வீரும்புறெள்‌. 
உலகத்திலுள்ள உயிர்களுக்குத்‌ தாயாகிய எம்பெருமாட்டி, 
இறப்பினாலும்‌ பிறப்பினாலும்‌ துன்பப்படுகின்ற உயிர்‌ 
பூமிக்கு வந்து இன்ப துன்பங்களைத்‌ துய்த்து, நல்வினை 
களைச்‌ செய்து ஞானம்‌ பெற்றுப்‌ பிறப்பை அறுக்க. 
வேண்டுமென்ற கருணையினால்‌ தனு கரண புவன போகங்‌ 
களைத்‌ தருறொள்‌. . அகிலம்‌ யாவையும்‌ பெற்றவள்‌ எம்‌ 
பெருமாட்டி. அவளை அகிலாண்டேசுவரி என்று 
அழைப்பர்‌. 

op எங்கள்‌ அபிராம வல்லியை அண்ட 

. பூத்தாளை?' [மெல்லாம்‌ 
என்று அபிராமிபட்டர்‌ அதக்கரர்‌. * உலகத்தை எல்லாம்‌ 
ட தந்தவள்‌. க்‌, 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ தீத்‌ 
“உலகத்தை உண்டாக்கினவன்‌ பரமேசுவரன்‌ 
அல்லவா? பரமேசுவரி படைத்ததாகச்‌ சொல்லலாமா? ? 
என்றால்‌ பரமேசுவரன்‌ வேறு, பராசக்தி வேறு அல்லர்‌. 
ஆண்டவனிடம்‌ இருக்கிற அருட்சக்தி எதுவோ அதுவே. 
தான்‌ விரிந்து அம்பிகையாகிறது: பரப்பிரம்மமாகய. 
, பரமசிவன்‌ சிறிதும்‌ ஆடாது, அசையாது இருந்தால்‌ 
ஒன்றும்‌ நடவாது. அவனது அருட்சக்தி வெளிப்பட்டு 
இயங்கினால்தான்‌ யாவும்‌ நடைபெறும்‌. 


““சிவமெ னும்பொருளும்‌ ஆதி சக்தியொடு 

சேரின்‌ எத்தொழிலும்‌ வல்லதாம்‌ 

அவள்பி ரித்திடின்‌ இயங்கு தற்கும்‌ அரிதாம்‌” 
' என்று செளந்தரியலகரியில்‌ சங்கராசாரிய சுவாமிகள்‌ 
சொல்கிற. புவனங்கள்‌ எல்லாம்‌ தந்தவன்‌ பரமேசுவரன்‌ 
என்றாலும்‌ அவனுடைய ப தந்தது என்றாலும்‌ 
ஒன்றுதான்‌. 

அம்மை உலகத்தைப்‌ படைத்து அதில்‌ உயிர்களை 
. விடுவதற்கு, அவை எல்லாம்‌ நல்வழிப்படவேண்டுமென்‌ 
பதே காரணம்‌. தாய்க்குக்‌ குழந்தை தஇிருந்தவேண்டும்‌. 
என்ற ஆசை இருப்பது இயல்புதானே? 

. எம்பெருமாட்டிக்கு அழகழகான ஆயிரம்‌ நாமங்கள்‌ 
இருந்தாலும்‌ ௮ந்த நாமங்களுக்கெல்லாம்‌ முதன்மையாக 
லலிதா சகர நாமத்தில்‌ “ஸ்ரீமாதா”” என்ற நாமத்தை 
வைத்திருக்கறார்கள்‌. எல்லா உயிர்களுக்கும்‌ மாதாவாக 
விளங்குபவள்‌ எம்பெருமாட்டிதான்‌. தான்‌ படைத்துக்‌ 
கொடுத்திருக்கிற இந்தப்‌ புவன த்தில்‌ உயிர்கள்‌ தனுவாகயெ 
உடலைப்‌ பெற்று, அதில்‌ அமைந்துள்ள . கரணங்களைப்‌ 
்‌ பெற்று, அதனாலே இன்ப துன்ப போகங்களை எல்லாம்‌ 
பெற்று, ஞானத்தைப்‌ பெற்றுத்‌ திருந்தி உய்ய வேண்டு 
மென்பது. உலகன்னையின்‌ விருப்பம்‌. உயிர்கள்‌ திருந்த 
வேண்டுமென்பதற்காகப்‌. புவனங்களைப்‌ பெற்றாள்‌. அன்ப 

குறிஞ்சி 


ச்ச்‌ குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

மயமான இறப்பு, பிறப்பு என்னும்‌ பிணிகளினால்‌ உயிர்கள்‌ 
பீடிக்கப்பட்டு ஆனந்தம்‌ என்பதை அடையாமல்‌ உலகத்‌ 
தோடு ஒட்டிய சுகம்‌, துக்கம்‌ ஆகிய இரண்டு விதமான 
அநுபவங்களில்‌ உழன்று வாழ்கின்றன. இப்படி வாழ்‌ 
இன்ற தன்‌ குழந்தைகளைக்‌ கண்டு, “இவர்களுடைய. 
வாழ்வில்‌ ஆனந்தம்‌ இல்லையே! இவர்கள்‌ எல்லோரும்‌ 
ஆனந்தம்‌ பெற்று உய்ய வேண்டாமா?” என்று நினைத்து 
இந்தப்‌ புவனங்களைப்‌ படைக்கிறாள்‌. கல்ல குழந்தைகளை 
எல்லாம்‌ அணைத்துக்‌ கொள்கிறாள்‌. தாய்‌ சொல்‌ கேளாத 
துஷ்டக்‌ குழந்தையாக இருந்தாலும்‌ அதன்‌ போக்கிலே 
வீட்டு வேண்டிய பொருள்களை எல்லாம்‌ கொடுத்துக்‌ 
காலப்போக்கில்‌ திருத்துகிறாள்‌. இவ்வளவு காரியங்களுக் 
கும்‌ மூலகாரணமாக இருப்பது அவள்‌ கெஞ்சில்‌ உள்ள 
தாயன்பு தான்‌. நாம்‌ எல்லோரும்‌ இந்த உலகத்தில்‌ 
பிறந்து துன்பப்படடேண்டுமென்பதற்காக எம்பெருமாட்டி 
இந்தப்‌ புவனங்களை உண்டாக்கவில்லை. உயிர்கள்‌ 
இருந்தி உய்ய வேண்டு மென்பதற்காகவே உண்டாக்கு 
தறாள்‌. ஆனால்‌ உயிர்கள்‌ திருந்தாமல்‌, நல்ல வழியில்‌ 
போகாமல்‌, மாயையில்‌ சிக்கி விடுவதனால்‌ இன்ப துன்பங்‌ 
களைப்‌ பெற்று வருந்துகின்றன; அது அவள்‌ குற்றம்‌ 
அன்று. அவள்‌ உயிர்கள்‌ திருந்தப்‌ புவனங்களை ஈன்றாள்‌. 

திருந்தப்‌ புவனங்கள்‌ ஈன்‌ றபொற் பாவை 
திருமுலைப்பால்‌ அருந்தி. 

அந்தப்‌ பெருமாட்டியின்‌ தனங்களிலே சுரந்த பாலை 
அருந்தினான்‌ முருகன்‌. இங்கே கதையைச்‌ சிறிது ட்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


அவதாரக்‌ கதை 


ஆண்டவன்‌ தட்சிணாமூர்த்‌தியாகக்‌ கல்லால மரத்தின்‌ 
அடியிலே மோனத்தவம்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தான்‌. 
அப்போது தேவர்கள்‌ சூரபன்மன்‌. செய்கின்ற கொடுமை 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ ச்ச்‌. 
களுக்கு அஞ்சு, பிழைக்கும்‌ வழி தெரியாமல்‌, 
“அவனைச்‌ சங்காரம்‌ பண்ண வேண்டுமே; என்ன செய்‌ 
வது?” என்று கலங்கினார்கள்‌. மோனத்தில்‌ இருந்த 
சிவபிரானைத்‌ தவம்‌ கலையச்‌ செய்வது எப்படி என்று 
தெரியாமல்‌ அஞ்சினார்கள்‌. பின்பு அவனைத்‌ தவத்திலிருந்து 
_ கலைந்து எழச்செய்ய மன்மதனை ஏவினார்கள்‌. மன்மதன்‌ 
தன்னுடைய மலர்‌ அம்புகளை இறைவன்மேல்‌ தொடுத்‌ 
தான்‌. பரமசிவன்‌ தன்‌ மெற்றிக்‌ கண்ணை மெல்லத்‌ திறந்து 
பார்த்து, அந்தப்‌ பார்வையினால்‌ காமனைச்‌ சங்காரம்‌ 
்‌ பண்ணிவிட்டான்‌. பின்பு இரதி மகாதேவனை வேண்டிக்‌ 
கொள்ள, “நீ. இழந்த உன்‌ கணவன்‌, திரும்ப உன்‌ 
கண்ணுக்கு மாத்திரம்‌ தெரியும்படி உயிர்‌ பெற்று எழு 
வான்‌'* எனச்‌ சொல்லி, காமனை உயிர்‌ பெற்று எழச்செய்‌ 
தான்‌. ஆண்டவனை மணக்க வேண்டுமென்பதற்காக 
உமாதேவி இமவானுக்கு மகளாகப்‌ பிறந்து, இமயமலைச்‌ 
சாரலில்‌ தவம்‌ செய்து கொண்டிருந்தாள்‌. அவள்‌ தவத்தின்‌ 
பெருமையை உணர்ந்து, இறைவன்‌ இமயமலை சென்று 
அவளைத்‌ திருமணம்‌ செய்து கொண்டான்‌. பார்வதிதேவி 
“யோடு இறைவன்‌ இருக்கும்போது தேவர்கள்‌ எல்லோரும்‌ 
சென்று, தங்களுக்கு மிகவும்‌ துன்பம்‌ இழைத்து வரும்‌ 
சூரபன்மன்‌ முதலிய அசுரர்களைச்‌ சங்காரம்‌ செய்வதற்கு 
ஒரு குமாரனைத்‌ தரவேண்டும்‌ என்று வேண்டிக்‌ கொண்‌ 
டார்கள்‌. உடனே ஆண்டவன்‌ தன்னுடைய ஐந்து முகத்‌ 
தோடு &ழ்கோக்கி உள்ள அதோ . முகத்தையும்‌ சேர்த்து 
ஆறு முகங்களிலும்‌ உள்ள நெற்றிக்‌ கண்களைத்‌ திறந்து 
பார்த்தான்‌. அக்கண்களிலிருந்து ஆறு கனல்‌ 
எழுந்தன. 
உலகத்தை எல்லாம்‌ தாக்கி அழிக்கும்‌ வண்ணம்‌ : 
எழுந்த அந்த ஆறு பொறிகளையும்‌ பார்த்துத்‌ தேவர்கள்‌. . 
அஞ்சி நடுநடுங்கிப்‌ "போய்‌, (எம்பெருமானே, . நாங்கள்‌ 
கேட்ட வரம்‌ என்ன? தாங்கள்‌ என்ன செய்தீர்கள்‌ ?. இந்த. - 


26 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

ஆறு பொறிகளும்‌ உலகத்தை அழித்து விடும்போல்‌ 
இருக்கின்றனவே!” என்று விண்ணப்பிக்க, இறைவன்‌ 
அந்த ஆறு பொறிகளையும்‌ தன்‌ பக்கத்தில்‌ வரச்செய்து, 
வாயுவையும்‌, அக்னியையும்‌ அழைத்து, “நீங்கள்‌ 
. இருவரும்‌ இந்த ஆறுபொறிகளையும்‌ ஏந்திப்போய்க்‌ கங்கை 
யில்‌ விடுங்கள்‌. கங்கை இந்தப்‌ பொறிகளைச்‌ சரவணப்‌ . 
பொய்கையில்‌ கொண்டுபோய்‌ விடுவாள்‌. உங்கள்‌ துன்‌ 
பத்தை எல்லாம்‌ நீக்குவதற்கு ஒரு குமாரன்‌ வருவான்‌ ?” 
என்று திருவாய்‌ மலர்ந்தான்‌. அந்தக்‌ கட்டளையை ஏற்று 
வாயுவும்‌, அக்கினியும்‌ ஆறு பொறிகளையும்‌ கொண்டு 
போய்க்‌ கங்கையில்‌ விட்டார்கள்‌. கங்கை அவற்றை இமய - 
மலைச்‌ சாரலில்‌ இருந்த சரவணப்‌ பொய்கையில்‌ கொண்டு 
போய்ச்‌ சேர்த்தாள்‌. அங்கே ஓரே தர்ப்பைக்‌ காடாக 
இருந்தது. அதன்‌ ஈடுவில்‌ இருந்த அழகான சரவணப்‌ 
பொய்கையில்‌ தாமரை மலர்கள்‌ மலர்ந்திருந்தன. சரவணம்‌ _- 
என்பதற்குத்‌ தர்ப்பை சூழ்ந்த இடம்‌ என்று பொருள்‌. 
ஆறு பொறிகளும்‌ ஆறு குழந்தைகளாக உருப்பெற்று 
விளையாடின. அப்போது அந்த ஆறு குழந்தைகளையும்‌ 
எடுத்து, பால்‌ ஊட்டி வளர்த்தார்கள்‌ கார்த்திகைப்‌ பெண்‌ 
களாகிய ஆறு ரிஷி பத்தினிகள்‌, அந்தச்‌ சமயத்தில்‌ பரமேசு 
வரன்‌ பார்வதி தேவியிடம்‌, “உன்‌ குழந்தை சரவணப்‌ 
பொய்கையில்‌ இருக்கிறான்‌. அவனைப்‌ போய்ப்‌ பார்க்க 
லாம்‌” என்று சொன்னான்‌. பார்வதிதேவி அன்பு பொங்கச்‌ 
சரவணப்‌. பொய்கையை . அடைந்து, குழந்தைகளை 
வாரி எடுத்தாள்‌. அவள்‌ அணைத்த மாத்திரத்தில்‌ ஆறு . 
குழந்தைகளும்‌ ஒரே குழந்தையாயின. ஆறு முகமும்‌, 
பன்னிரு திருக்கரங்களும்‌ உடைய திருக்கோலத்தில்‌ ஒரு 
குழந்தையாக, கந்தப்பெருமான்‌ விளங்கினான்‌. அவனுக்‌ 
குத்‌ தன்‌ தனங்களிலே சுரந்த பாலை ஒரு பொற்‌ கண்ணத்‌ 
இல்‌ கறந்து எம்பெருமாட்டி ஊட்டினாள்‌. இது முருகப்‌ - 
பெருமானது அவதாரக்‌ கதை. . வ ர. 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 57 


கந்த புராணக்‌ கதையை வெறும்‌ கட்டுக்‌ கதைபோல 
எண்ணக்கூடாது. அதனூடே இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்‌ 
சிக்கும்‌ ஒவ்வொரு தத்துவம்‌ உண்டு. சிவபெருமானுடைய 
நான்கு முகங்கள்‌ நான்கு பக்கம்‌ நோக்கியிருக்கன்றன. 
மேல்‌ நோக்கிய முகம்‌ ஒன்று, கீழ்‌ மோக்கிய முகம்‌ ஒன்று. 
ஆக ஆறுமுகங்களையும்‌ கொண்டு ஷண்முகநாதனை அவன்‌ 
வெளிவரச்‌ செய்தான்‌. ஈசானம்‌, தத்புருஷம்‌, சத்யோ 
ஜாதம்‌, அகோரம்‌, வாமதேவம்‌ என்பன அவனுடைய 
ஐந்து முகங்கள்‌. அவற்றால்‌ இருபத்தெட்டு ஆகமங்களை 
. அருளினான்‌. அவற்றோடு அதோமுகமும்‌ சேர்ந்தால்‌ 
ஆறுமுகங்களாகும்‌. அதோமுகம்‌ வெளிப்பட இராது... 


“அந்திக்கு நிகர்மெய்‌ யண்ணல்‌ 
அருள்புரிந்‌ தறிஞ ராயோர்‌ 
சிந்திக்குத்‌ தனது தொல்லைத்‌ 
திருமுகம்‌ ஆறுங்‌ கொண்டான்‌”? 
என்று கந்தபுராணம்‌ சொல்கிறது. 


ஐம்பூத முத்திரை 

வதியும்‌ அந்தமுமாக இருக்கிற பரமேசுவரன்‌ உலகத்‌. 
திற்கு அருள்‌ செய்வதற்காகக்‌ கந்தப்பெருமானை அருளி 
னான்‌. ஐந்து முகக்‌ கடவுள்‌ ஆறுமுகக்‌ கடவுளின்‌ மூலம்‌ 
தன்‌ கருணையை மிகுதியாகப்‌ பரவச்‌ செய்தான்‌. . | 

வாக்கு, மனம்‌ ஆகிய கரணங்களுக்கு அப்பால்‌ இருக்‌ 
. கிற கடவுள்‌ இந்த உலகத்தில்‌ அவதாரம்‌ செய்யும்போது : 
இதற்கு ஏற்ப வரவேண்டும்‌. உலகம்‌ என்பது ஐந்து . 
பெரும்‌ பூதங்களின்‌ சேர்க்கை. ஆதலால்‌ இங்கே வரும்‌ 
போது அப்பூதங்களின்‌ . 'சம்பந்தத்துடனே வரவேண்டும்‌. . 
. இறைவனது சரீரம்‌ பூதத்தினால்‌ அமைந்த சரீரம்‌ அல்ல. 
அசி டல. ஆன்‌ ண அதி த்‌ வா்‌ 


க. குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


வேண்டுமென்றால்‌ உலகத்தின்‌ முத்திரையை அதற்குக்‌ 
குத்த வேண்டும்‌. கவர்னர்‌ அனுப்புகின்ற கடிதமாக இரும்‌ 
தாலும்‌, நாம்‌ அனுப்புற கடிதமானாலும்‌ பப்ப 
முத்திரை குத்தியே யாக வேண்டும்‌. 

பரமேசுவரன்‌ சிதாகாச ஸ்வரூபி. அவன்‌ கண்களி. 
லிரு்து ஆறு பொறிகள்‌ எழுந்தமையால்‌ ஆகாசத்தின்‌ 
சம்பந்தம்‌ உடையவன்‌ ஆனான்‌, முருகன்‌; ஆகாச த்திற்கு. 
மூலகாரணமாக உள்ள சிதாகாசத்தின்‌ சம்பந்தம்‌ உடை 
யவன்‌ ஆனான்‌. அந்த ஆறு பொறிகளையும்‌ வாயுதேவனும்‌, 
அக்கினி தேவனும்‌ தாங்கிச்‌ சென்றார்களாதலால்‌ வாயு, 
அக்கினி ஆலய இரண்டின்‌ சம்பந்தம்‌ உடையவனும்‌: 
ஆனான்‌. அக்கினி பொறிகளைக்‌ கங்கையில்‌ விட்டான்‌, 
கங்கை நீராதலால்‌ அப்புவின்‌. தொடர்பும்‌ முருக: 
னுக்கு அமைந்தது. கங்கை அந்தப்‌ பொறிகளைச்‌ சுமந்து 
போய்ச்‌ சரவணப்‌ பொய்கையிலுள்ள திட்டில்‌ விட்டாள்‌. . 
ஆதலால்‌ பிருதிவியின்‌ சம்பந்தமும்‌ உண்டாயிற்று. .. 


இவ்வாறு சரவணபவன்‌ உலகத்துக்கு வரும்போது 
உலகத்துக்கு மூலகாரணமாக இருக்கின்ற ஐம்பூதங்களின்‌ 
முத்திரையைப்‌ பெற்றே வந்தான்‌, ஏன்‌, அப்படி வர 
வேண்டும்‌? அந்த முத்திரையைப்‌ டும்‌ ட்டு 
என்ன என்று கேட்கலாம்‌. ர 


ஓர்‌ ஏழை, சிறு குடிசையில்‌ தத்தன தக 
கிறான்‌. அவன்‌ குடிசையின்‌ வாயிற்படி மூன்று அடி உயரம்‌ 
தான்‌ இருக்கிறது. அவனுக்கு நோய்‌ வந்துவிட்டது. அந்தச்‌ 
சிறு குச்சுக்குள்‌ படுத்து மிகவும்‌ வேதனைப்படுகிருன்‌. 
அந்த ஊரிலேயே ஒரு டாக்டர்‌ இருக்கிறார்‌. அவர்‌ ஏழை. 
களுக்கு இலவசமாக வைத்தியம்‌ செய்வதைத்‌ தம்‌ லட்சிய 
'மாகக்‌ கொண்டவர்‌. ஏழை நோயினால்‌ வேதனைப்படுகிறான்‌. 
ரப அறிந்தவுடன்‌, அவன்‌ குடிசையை நோக்க ஓடி வரு . 
| ரர்‌. அவா நத்தம்‌ ஆம அழி” உயரம்‌. இருப்‌ 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 58 
பார்‌. குடிசையிலுள்ள ஏழையின்‌ கோயைக்‌ குணப்படுத்த 
வேண்டுமென்று ஓடி வந்தவர்‌, மூன்றடி உயரமேயுள்ள 
நிலை வாயிலுக்குள்‌ தம்‌ ஆறு அடி உடம்பை வளைத்துக்‌ 
 குனீம்துகொண்டு செல்கிறார்‌. அவர்‌ ஏன்‌ தம்‌ உடம்பை 
வளைத்துக்கொண்டு போக வேண்டும்‌? அது முன்றடி உயர 
முள்ள கதவுடைய குடிசை. கோயாளியோ உல்ளே இருக்‌ 
கிறான்‌. அந்த ஏழைக்கு வைத்தியம்‌ செய்ய வேண்டு மென்ற 
கருணையோடு ஓடி வந்தவராகையால்‌ குடிசையின்‌ வாயிற்‌ 
படிக்கு ஏற்பத்‌ தம்‌ உடலைக்‌ குறுக்கக்கொண்டு உள்ளே 
போகிறார்‌. அதைப்போல, பிறப்பு, இறப்பு ஆகிய துன்பங்‌ 
களினால்‌ உயிர்கள்‌ பதியை அடைந்து ஆனந்தம்‌ அடைய 
மாட்டாமல்‌, ஐம்பூதங்களாலான பிரபஞ்சத்திற்குள்‌ சிக்கி 
வேதனைப்படுவதைப்‌ பார்த்து, அதனைத்‌ துடைக்க வந்த பவ 
ரோக வைத்தியநாதப்‌ பெருமான்‌ ஆதலால்‌, உலகுக்கு 
ஏற்ப ஐம்பூதங்களின்‌ முத்திரையைப்‌ போட்டுக்கொண்டு 
_ அவதாரம்‌ செய்தான்‌. அதனால்‌ அவனுக்கு அழுக்கு து . 
 டாதா என்பது ஒரு கேள்வி. 
.... நம்‌ வீட்டுக்கு குழந்தை பந்து கபாடி கொண்க ர 

கிறது. அது அடித்த பந்து விறகு அடுக்கியிருக்கும்‌ அறைக்‌ 
குள்‌ விழுந்துவிட்டது. பந்து எடுக்க அந்த அறைக்குள்‌ 
குழந்தை ஓடியது. குழந்தையின்‌ தாய்‌ நீராடிவிட்டு, கெற்‌ 
_ நிக்குத்‌ திலகம்‌ இட்டு, பட்டுப்‌ புடைவை உடுத்துக்‌ 
கொண்டு, ஆலயத்துக்குப்‌ போக ஏற்பாடு செய்து 
கொண்டிருக்கிறாள்‌. அந்தச்‌ சமயம்‌ குழந்தை. வீரிட்டு 
அழுதான்‌. தாய்‌ பதறிப்போய்‌ விறகு அறைக்கு ஓடினாள்‌. 
ட கரி மூட்டையின்மேல்‌ விழுந்த பந்தை எடுக்கக்‌ குழந்தை 
முட்டையின்மேல்‌ ஏறியிருக்கிறான்‌. மூட்டை சரிந்து 
. அவன்மேல்‌ விழுந்துவிட்டது. கரி மூட்டைக்கு அடியில்‌ 
அகப்பட்டு அழுகின்ற குழந்தையைத்‌ தாய்‌ அலறிப்‌ போய்‌. 
எடுக்கிறாள்‌. “நீராடியாகிவிட்டதே; கரி மூட்டையைத்‌ 
தூக்கினால்‌ கரி ஈம்‌ உடம்பெல்லாம்‌ படுமே! என்று அவள்‌ 


80... குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

அப்போது நினைப்பாளா? நாம்‌ பட்டுப்‌ புடைவை உடு த்துக்‌ 
கொண்டிருக்கிறோமே! கரி மூட்டையைத்‌ தூக்கினால்‌ ஈம்‌ 
புடைவை கரியாகிவிடுமே்‌' என்று நினைப்பாளா? 
தன்‌ உடம்பு கரி ஆனாலும்‌, தன்‌ சேலை அழுக்கானா 
லும்‌, கரி மூட்டையை அப்பாலே தள்ளிவிட்டு, தன்‌ குழம்‌ 
தையை வாரி எடுத்து அணைத்துக்கொள்வாள்‌. அப்படியே 
பஞ்சபூதங்களினலான பிரபஞ்சத்திற்குள்‌ அகப்பட்டுத்‌. 
தவிக்கின்ற தன்‌ குழந்தைகளாகிய உயிர்களைக்‌ காப்பாற்ற 
ஐந்து பூதங்களின்‌ சம்பந்தம்‌ பெற்று உலகத்திலே 
அவதாரம்‌ செய்கிறான்‌ ஆண்டவன்‌. 


இறைவியின்‌ அருள்‌ 


்‌ ஜந்து பூதங்களின்‌ சம்பந்தம்‌ உண்டாகிவிட்டது; 
போதுமா? பராசக்தியிலிருந்து சிவபெருமான்‌ தனித்து 
நின்றபோது அவன்‌ கண்களிலிருந்து முருகன்‌ வெளிப்பட்ட 
தனால்‌ முருகனுக்குப்‌ பூரணத்துவம்‌ ஏற்படவில்லை. இறைவி 
யின்‌ அருள்‌ சேராவிட்டால்‌ ஒன்றும்‌ நடவாது. உலகத்தில்‌ 
காதலர்‌ இருவர்‌ கருத்தொருமித்து இருப்பதுவே இன்பம்‌. 
பரமேசுவரனே படைத்தாலும்‌ அது வெறும்‌ ஞானமய 
மாகத்தான்‌ இருக்கும்‌. அது செயல்‌ புரிய வேண்டுமென்‌ 
றால்‌, பராசக்தியின்‌ அருள்‌ வேண்டும்‌. வெறும்‌ பொன்னாக 
இருப்பதனால்‌ பயன்‌ இல்லை. - அது பயன்பட வேண்டுமென்‌ 
முல்‌ ஆபரணமாக வேண்டும்‌ அல்லது நாணயமாக அடிக்க 
வேண்டும்‌. வெறும்‌ ஈயத்தைப்‌ பாத்திரத்தில்‌ பூச... 
முடியாது. ஈயம்‌ பூச வேண்டுமென்றால்‌ சிறிது நவாசாரம்‌ 
-சேர்க்க வேண்டும்‌. அதைப்‌ போலப்‌ பரமேசுவரனுடைய 
கண்களினின்று வெளிப்பட்ட ஆறு: பொறிகளிலிருந்து. 
உண்டான குழந்தைகளால்‌ உலகத்திற்குப்‌ பயன்‌ ஏற்பட. 
வேண்டுமென்றால்‌ எம்பெருமாட்டியின்‌ அருள்‌ தொடர்பு 
வேண்டு, வ்‌ வ்‌ ப முருகப்‌ டுக்‌ 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 61 


சரவணப்‌ பொய்கையில்‌ காத்துக்கொண்டிருந்தான்‌. ஆறு 
குழந்தையாக இருந்து விளையாடினான்‌. பிரிந்த பொருள்‌ 
எதுவும்‌ உலகத்தைக்‌ காக்காது, ஒன்றுபடுவது, கூடுவது, 
இன்பத்தைத்‌ தரும்‌. எந்த இன்பமானாலும்‌ பிரிந்திருந்தால்‌ 
இன்பம்‌ இல்லை. முருகன்‌ ஆறு குழந்தையாகப்‌ பிரிந்திருக்‌ 
கிற வரைக்கும்‌ உலகத்துக்குப்‌ பயன்படவில்லை. எம்பெரு 
மாட்டி வந்து அணைத்தபோதுதான்‌ ஆறுமுகமும்‌, பன்னிரு 
திருக்கரங்களும்‌ உடைய ஒரு குழந்தை ஆனான்‌. அப்‌ 
பொழுது உலகத்திற்குப்‌ பயன்படுகற நிலை வந்தது. 
எம்பெருமாட்டி ஷண்முகநாதனுக்குப்‌ பால்‌ கொடுத்தாள்‌. 
திருந்தப்‌ புவனங்கள்‌ ஈன்ற பொற்‌ பாவை திருமுலைப்‌ பால்‌ 
“ அருந்தினான்‌ கந்தன்‌. எம்பெருமாட்டியின்‌ தனங்களிலே 
வாய்‌ வைத்துப்‌ பால்‌ அருந்தவில்லை. ஞானசம்பந்தப்‌ பெரு 
மானுக்கு உமாதேவி தன்‌ திருமுலைப்‌ பாலைப்‌ பொற்கிண்‌ 
ணத்தில்‌ கறந்து அதில்‌ சிவஞானத்தைக்‌ குழைத்து அருத்தி 
னாள்‌. எம்பெருமாட்டி உலகிலுள்ள மற்றத்‌ தாய்மார்‌ 

களைப்‌ போலக்‌ கருவிருந்து . குழந்தையைப்‌ பெறுபவள்‌ 
_ அல்ல. தன்னுடைய கருணாகடாட்சத்தால்‌ உலக முழுவதை 
யும்‌ ஈன்றும்‌, அவள்‌ இன்னும்‌ கன்னியாகவே இருக்கிறாள்‌. 
'இது உலக இயலுக்கு விரோதமாகத்‌ தோன்றும்‌. எம்பெரு 
மாட்டியின்‌ தனம்‌ குழந்தை வாய்‌ வைத்துப்‌ பால்‌ குடிப்ப 
தற்கோ, வக உரியது அன்று. 


“அதி நாயகன்‌ கருணையாய்‌ அமலமாய்ப்‌ பரம 
போத நீரதாய்‌ இருந்ததன்‌ கொங்கையிற்‌ பொழிபால்‌ 
ஏதி லாததோர்‌ குருமணி வள்ளமீ தேற்றுக்‌. 
காதல்‌ மாமகற்‌ கன்பினால்‌ அருத்தினள்‌ கவுரி?” 

என்று கந்தபுராணத்தில்‌ கச்சியப்ப சிவாசாரியார்‌ 
-சொல்ூருர்‌. 

்‌ கவுரி ஆகிய எம்பெருமாட்டியின்‌ தனங்கள்‌ டடக்‌ 
“னுடைய கருணையே உருவமாக இருப்பவை; அமலமாய்‌ 


62 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
இருப்பவை; பரிசுத்தம்‌ சிறிதும்‌ குறைவு இல்லாதனவாய்‌, 
மலம்‌ இல்லாதனவாய்‌ உள்ளவை; பரம போதமாய்‌ 
உள்ளவை; போதம்‌ என்பது ஞானம்‌; உயர்ந்த ஞானம்‌ 
எதுவோ, அதுவே மயமானவை அவை. ஆதலால்‌ தான்‌ 
எம்பெருமாட்டி தந்த பால்‌ ஞானப்பாலாயிற்று. அதையே . 
ஞானசம்பந்தர்‌ உண்டார்‌. ஞானப்‌ பசியை ஆற்றுகின்ற 
பாலை, பிறப்பு இறப்புப்‌ பிணியைப்‌ போக்குகின்ற பாலைக்‌ ' 
குற்றமில்லாத ரத்தினக்‌ கிண்ணத்தில்‌ ஏற்று, கந்தப்‌ பெரு 
மானாகய தன்‌ மகனுக்குக்‌ கவுரி ஊட்டினாள்‌ என்று. 
கச்சியப்ப சிவாசாரியார்‌ சொல்கிருர்‌. 

பரமேசுவரனிடம்‌ தோன்றிய முருகன்‌ உலகத்தில்‌ 
அவதாரம்‌ செய்தமையால்‌ ஐம்பூதங்களின்‌ முத்திரையைப்‌ 
பெற்று, ஞான மயமாக வந்தான்‌. அவன்‌ ஞானப்‌ பிழம்பு. 


“நீயான ஞான விநோதந்‌ தனையென்று நீயருள்வாய்‌?? 
என்று அருணகிரியார்‌ பின்னாலே சொல்லப்‌ போகிருர்‌. 
ஞானம்‌ வேறு; அவன்‌ வேறு அல்ல, உலகம்‌ பயன்பெற 
வேண்டித்‌ தன்னுடைய ௮ணைப்பினால்‌ ஆறு குழந்தைகளும்‌ 
ஒன்று ஆகும்படியாக்கி, ஞான சொருபமான தன்‌ தனங்‌ 
களில்‌ பொழிகின்ற பாலைக்‌ கறந்து உமாதேவி ஊட்டினாள்‌. 


ட்‌ 

_ தாமரைத்‌ தொட்டில்‌ 

சரவணப்‌ பூந்தொட்டில்‌ ஏறி. ப 
அந்தக்‌ குழந்தை எங்கே விளையர்டிஞ்ன்‌? - அந்தக்‌. 
குழந்தைக்கு யார்‌ தொட்டில்‌ பண்ணிக்கொடுக்க முடியும்‌? 
பனி  மூடிக்கொண்டிருக்கற .. இமயமலைச்‌ . சாரலிலே, 
தர்ப்பைக்‌ காட்டின்‌ . நடுவில்‌ அமைந்திருந்த . சரவணப்‌ 
பொய்கையில்‌ அழகாக மலர்ந்திருந்த தாமரைகளையே 
தொட்டிலாகக்‌ கொண்டு அவன்‌ விளையாடினான்‌. தாமரை: 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ ச்‌ 


- இதழ்களின்‌ மீது படுத்துக்கொண்டு தூங்கினான்‌. தண்மை 
மலிந்த மலர்ப்‌ படுக்கையில்‌ கண்‌ வளர்ந்தான்‌. 
மெத்தென்ற படுக்கையாக, மென்மை மிக்க மணமுள்ள 
தாமரை மலர்கள்‌ அமைந்தன. அதில்‌ அவன்‌ விளையாடி 
னன்‌; படுத்து உறங்கினான்‌. | 


“வளஞ்செறி இனைய பாலால்‌ 
வான்சர வணமாப்‌ பொய்கைத்‌ 
தளஞ்செறி பதுமம்‌ ஒன்‌ நில்‌' 
சராசரம்‌ யாவும்‌ காப்பான்‌ 
உளஞ்செறி கருணை எய்தி 
_. ஒப்பிலாக்‌ குமர மூர்த்தி 
இளஞ்சிறு மதலை போல 
இனிதுவீற்‌ றிருந்தான்‌ மன்னோ”! 
என்பது கந்தபுராணம்‌. 

- “சரவணப்‌ பூந்தொட்டில்‌ ஏறி”? என்று - அருணடரிநாதர்‌ 
“சொல்வது புதிதன்று, . இந்தக்‌ கருத்துப்‌ பழங்காலம்‌ 
“முதற்கொண்டே வழங்கி வருகிறது என்பதைப்‌ பழம்‌ 
பாடல்களால்‌ உணரலாம்‌. இளங்கோவடிகள்‌ சைனர்‌, 
அவர்‌ இயற்றிய சிலப்பதிகாரத்தில்‌ இந்தச்‌ செய்தியைச்‌ 
சொல்கிறார்‌. சேர நாட்டு மலைவாழ்‌ மக்கள்‌ முருகனுக்குப்‌ 
பூசை போடுகிறார்களாம்‌. குரவைக்‌ கூத்து ஆடுகிருர்கள்‌: 
அப்போது குரவைக்குரிய பாடலைப்‌ பாடுகிறார்கள்‌. குன்றக்‌ 
குரலை என்ற பகுதியில்‌ அந்தப்‌ பாடல்‌ இருக்கிறது... 
“சரவணப்பூம்‌ பள்ளியறைத்‌ தாய்மார்‌. அறுவர்‌ ள்‌ 

திருமுலைப்பால்‌ உண்டான்‌?” அது 
“என்பது ஒரு பாட்டின்‌ பகுதி. சரவணப்‌ பொய்கையில்‌ 
. பூம்பள்ளியில்‌ முருகன்‌ அறுவர்‌ பாலை . உண்டு தங்கினா 
னென்று கூறுகிறது இது. : 
டார்‌ என்ப பதுமத்துப்‌ பாயல்‌” 


64 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


என்று சங்க காலத்துப்‌ பரிபாடலில்‌ முருகன்‌ புகழ்‌ வரு 
கிறது. பதுமத்துப்‌ பாயல்‌-தாமரைப்‌ பூவாகிய படுக்கை. 
அருணகிரிநாதர்‌ தொட்டில்‌ என்கிறார்‌. அந்தப்‌ புலவர்‌ 
பாயல்‌ என்றார்‌. பழங்காலம்‌ முதற்கொண்டே இத்தகைய 
புராண வரலாறுகள்‌ வழங்கி வந்திருக்கின்றன என்பதற்கு 
இவை அடையாளம்‌. அருணகிரிகாதர்‌ எதையும்‌ கற்பனை 
யாகச்‌ சொன்னதாகக்‌ கருதவேண்டாம்‌. அவர்‌ காலத்திற்கு 
முன்பே தொன்று தொட்டு இந்த நாட்டில்‌ முருகனைப்பற்றி 
வழங்கி வந்த செய்திகளையே அவர்‌ அலங்காரமாகச்‌ 
சொல்கிறார்‌. 

சரவணப்‌ பூந்தொட்டிலேறி அறுவர்‌ கொங்கை 
விரும்பி முருகன்‌ அழுதான்‌. பசி எடுத்தவனைப்போல 
அழுதான்‌. மேக்கு உண்டாகும்‌ பசிபோன்றது அல்ல 
அது. பிறருக்கு அருள்‌ செய்ய வேண்டும்‌, தனக்குத்‌ 
தொண்டு செய்து பிறர்‌ நன்மை அடையவேண்டும்‌ என்ற 
கருணையாகிய பசி அது. கருணைப்‌ பசி எடுத்த குழந்தை 
உலகியலை ஒட்டிப்‌ பாலுக்காக அழும்‌ குழந்தையைப்போல 
விம்மி விம்மி அழுதான்‌. 


கார்த்திகை மாதர்‌ 


ரூரர்த்திகை மாதர்கள்‌ ஆறு பேர்‌. சப்த ரிஷிகள்‌ 
என்று சொல்லும்‌ ஏழு முனிவர்களுடைய மனைவிமார்களும்‌ 
வானில்‌ ஏழு நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள்‌. அவர்‌ 
களில்‌ மிகவும்‌ சிறப்பானவள்‌ அருந்ததி, அவள்‌ தன்‌ 
கணவராகிய வசிஷ்டருக்கு அருகிலேயே வானில்‌ ஒளிர்‌ 
கிறாள்‌. மற்ற ஆறு முனிவர்களுடைய மனைவிமாரும்‌ 
கிருத்திகா நட்சத்திரங்களாக வானிலே இருப்பதைப்‌ பார்க்‌ 
கலாம்‌. இந்த ஆறு மாதர்களும்‌ சரவணப்‌ பொய்கையில்‌ 
இருந்த முருகனுக்கு வளர்ப்புத்தாய்களாக ௮மைந்தார்கள்‌. 
இந்தக்‌ குழந்தைக்கு அவர்கள்‌ பால்‌ கொடுத்து வளர்த்‌ 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 65 
தார்கள்‌. திருந்தப்‌ புவனங்கள்‌ ஈன்ற பொற்பாவையாகிய 
உமாதேவியின்‌ இருமுலைப்‌ பாலை முருகன்‌ அருந்தினான்‌ 
என்று முதலில்‌ சொன்ன பிறகு, கார்த்திகை மாதர்‌ அறு 
- வருடைய பாலைக்‌ குடிக்க விரும்பி அழுதான்‌ என்று சொல்‌ 
கிறார்‌. சரவணப்‌ பொய்கையில்‌ தாமரையாகிய தொட்டி 
லில்‌ விளையாடிக்கொண்டிருக்த முருகனுக்கு! முதலில்‌ 
கார்த்திகை மாதர்களே பால்‌ கொடுத்து வளர்த்தார்கள்‌. 
-. பிறகு உமாதேவி வந்து வாரி அணைத்து, ஆறு முகமும்‌, 
பன்னிரு திருக்கரங்களும்‌ உடைய ஷண்முக நாதனாக உரு 
வம்‌ ஏற்ற முருகப்‌ பெருமானுக்குப்‌ பரம போத நீரதாய்‌ 
... இருந்த தன்‌ கொங்கையில்‌ ஊறிய பாலைப்‌ பொற்‌ கிண்‌ 
ணத்தில்‌ கறந்து அருத்தினாள்‌ என்பது வரலாறு. இது. 
தோத்திர நூல்‌ ஆனதால்‌ முன்‌ பின்னாகச்‌ சொல்கிறார்‌. 
கதையைச்‌ சொல்வதானால்‌ முறை பிறழாமல்‌ சொல்வார்‌. 
அலங்காரமாக அமைக்கும்‌ கவியில்‌ இந்த முறை ப 
னாக. es தவறு இல்லை. 


கங்கை தன்னிடம்‌ விட்ட ஆறு கம்‌ 
எடுத்துப்‌ போய்ச்‌ சரவணப்‌ பொய்கையில்‌ விட்டாள்‌. . 
அவை ஆறு குழந்தைகளாக உருப்பெற்றன. அவை 
அழுதன. “அழுத பிள்ளை பால்‌ குடிக்கும்‌” என்பது 
எல்லாக்‌ குழந்தைகளுக்கும்‌ பொருத்தமல்லவா? தனக்குப்‌ 
பால்‌ கொடுக்கக்‌ கார்த்திகை மாதர்கள்‌ இன்னும்‌ வர 
லில்லையே என்பதுபோல அழுதான்‌. எம்பெருமானுடைய 
கண்களிலிருந்து அவதாரம்‌ செய்த குழந்தை முருகன்‌. 
அவனுக்குக்‌ கார்த்திகை. மாதர்கள்‌ பால்‌ கொடுக்கா: 
விட்டால்‌ அவன்‌ வளரமாட்டானா? பால்‌ குடிக்கும்‌ வியாஜ. 
மாத அந்தக்‌ கார்த்திகை . மாதர்களுக்குப்‌ பெருமையை 
I அளிக்கவேண்டுமென்‌ ற கருத்தோடு அழுதான்‌. அவர்கள்‌ 
ஓடி வந்தார்கள்‌. பச்சிளம்‌ பாலகனாகப்‌ படுத்து அழுது 
மட்ட பெருமானுக்கும்‌ பால்‌ “சிகாடுத்தார்கள்‌. 


ததை குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
அதனால்‌ அவர்கள்‌ மிகப்‌ பெரிய பாக்கியத்தை அடைந்‌ 
தார்கள்‌. வானிலே எத்தனையோ நட்சத்திரங்கள்‌ இருக்‌ 
தின்றன. இருந்தாலும்‌ கிருத்திகை என்றவுடன்‌ நமக்கு 
முருகன்‌ நினைவு வருகிறது, அவனுக்குப்‌ பால்‌ கொடுத்த 
மாதர்களை கினைந்து நாம்‌ உபவாசம்‌ இருக்கிறோம்‌. முருகப்‌ 
பெருமான்‌ விசாக £ட்சத்திரத்தில்‌ அவதாரம்‌ செய்தபோது 
லும்‌ கிருத்திகை டட்சத்திரத்திற்கு அதிகப்‌ பெருமை ஏறி 
பட்டுவிட்டது. முருகன்‌ கார்த்திகேயன்‌ என்ற . இரு 
நாமத்தை ஏற்று அதன்‌ மூலமாக அவர்களுக்குச்‌ சிறப்பு 
உண்டாகச்‌ செய்தான்‌. “கார்த்திகேயன்‌ என்னும்‌ நாமம்‌ 
முருகனுக்கு அமையும்‌; கார்த்திகை நட்சத்திரத்தில்‌ 
முருகனை வழிபடுவோர்‌ பெரும்‌ பேற்றைப்‌ பெறுவர்‌”? 
என்று சிவபெருமான்‌ வரம்‌ தந்ததாகக்‌ கந்தபுராணம்‌ கூறு 
கிறது. | 
“கந்தன்‌ றனை நீர்போற்றிய கடனால்‌ இவன்‌ உங்கள்‌ 
மைந்தன்‌ எனும்‌ பெயர்‌ ஆகுக மகிழ்வால்‌ எவ ரேனும்‌ 
நுந்தம்பக விடை இன்னவன்‌ நோன்றாள்வழி படுவோர்‌ 
தத்தம்குறை முடித்தேபரந்‌ தனைநல்குவம்‌ என்றான்‌.” 


ஓர்‌ அரசன்‌ பிறந்தபொழுதே தாயை இழந்தான்‌. ல்‌ 
தாயற்ற அவனை எடுத்துப்‌ பால்‌ கொடுத்து வளர்த்த ஒரு 
பெண்ணுக்கு அவன்‌ சிங்காதனம்‌ ஏறியவுடனேயே ஒரு - 
கிராமம்‌ முழுவதையும்‌ சாசனம்‌ பண்ணிக்கொடுத்தான்‌ 
என்று கதை சொல்வதுண்டு. சாமானிய அரசனே இப்‌ 
படிச்‌ செய்தான்‌ என்றால்‌ இந்த உலகம்‌ முழுவதற்கும்‌ 
எந்தக்‌ காலத்திலும்‌ அரசனாக . விளங்கும்‌ எம்பெருமான்‌ . 


தான்‌ அவதாரம்‌ செய்த காலத்தில்‌ தனக்குப்‌ பால்‌ ஊட்டி .. 


வளர்த்த கார்த்திகைப்‌ பெண்களுக்குச்‌ சாசுவத பெருமைப்‌ 
பட்டயம்‌ வழங்கியதில்‌ என்ன ஆச்சரியம்‌? அந்தப்‌ பெருமை | 
அவர்களுக்குச்‌ சாரவேண்டு மென்ற கருணையோடு தான்‌ ' 

அவன்‌ பசி என்ற காரணத்தைக்‌ கொண்டு அழுதான்‌. 


| குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 68. 


4 
அழுகையின்‌ எதிரொலி 
எப்படி அழுதான்‌? 


கடலழக்‌ குன்‌ றழச்‌ சூரழ விம்மிஅழும்‌ குருந்தை 
என்கிறோர்‌ அருணகிரியார்‌. 


சூரபன்மன்‌ என்ற அரசன்‌ தேவர்களுடைய அரசைக்‌ 
கைப்பற்றிக்‌ கொண்டான்‌; அவர்களைச்‌ சிறையில்‌ இட்‌ 
டான்‌; உலகிலுள்ள உயிர்கள்‌ துன்பம்‌ உறும்‌ வண்ணம்‌: 
கொடுமை ஆட ச புரிநீதுகொண்டிருந்தான்‌.௮வனை அடக்கு 
வார்‌ யாரும்‌ இல்லாததால்‌ அவன்‌ பலம்‌ நாளுக்குநாள்‌ அதி 
கரித்துக்‌ கொண்டிருந்தது. கொஞ்சம்‌ பணம்‌ வந்தவர்கள்‌, 
“அடுத்து அடுத்துப்‌ பணம்‌ வந்துகொண்டே இருக்குமா?” 
என்று தங்கள்‌ ஜாதகத்தை ஜோசியனிடம்‌ காட்டுவார்கள்‌. 
அதைப்போல அவன்‌ தன்னுடைய ஜாதகத்தை ஒருவரிடம்‌ 
காட்டியிருக்கிறான்‌. அவர்‌ நல்ல ஜோசியர்‌; யாருக்கும்‌... 
பயந்துகொண்டு உண்மையை மறைப்பவர்‌ அல்ல, : அவர்‌ 
அவனுக்கு உண்மையைச்‌ சொல்லிவிட்டார்‌ போலிருக்‌ 
இறது. “உன்னுடைய செல்வாக்குக்கு இப்பொழுது 
ஒன்றும்‌ குறைவு இராது, ஆனால்‌ இந்த . உலகத்தில்‌ ஒரு 
குழந்தையின்‌ அழுகைக்‌ குரல்‌ கேட்கும்‌. உடனே நீ 
தெரிந்துகொண்டுவிடலாம்‌, உன்‌ வாழ்நாள்‌ அப்பொழுதே 
முடிந்துவிட்டது என்று?” என அவர்‌ சொல்லிவிட்டார்‌. 
அன்றிலிருந்து அவன்‌ உலகத்தில்‌ பிறக்கின்ற குழந்தை 
களின்‌ அழுகையை எல்லாம்‌ கேட்டுக்கொண்டே இரும்‌ 
தான்‌. அழுகைக்‌ குரல்‌ கேட்டால்‌ அது எங்கிருந்து வரு ' 
கிறது என்று ஆராய்வான்‌. **இது சாமானியக்‌ குழந்தை. 
யின்‌ அழுகுரல்தான்‌”' என்று தெரிந்துவிடும்‌. ஆனால்‌ இன்‌. 
றைக்குச்‌ சாவணப்‌ பொய்கையில்‌ தாமரைத்‌ நெர்ட்டிலில்‌. 
படுத்து. அழுகிற குழந்தையின்‌ அழுகையைக்‌ கேட்டவுடன்‌ 


[213 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ . ப 

அவன்‌ உடம்பு நடுங்க ஆரம்பித்துவிட்டது. “நம்‌ வாழ்‌ 
நாளையே குலைக்கவந்த குழந்தையின்‌ அழுகுரல்‌ போலல்‌ 
லவா இருக்கிறது?” என எண்ணியவன்‌, “ஓவென்று அழ 
ஆரம்பித்துவிட்டான்‌. இப்படி ஒரு காட்சி தோன்றும்படி 
அருணகிரிநாதர்‌ அலங்காரமாகச்‌ சொல்கிறார்‌. 


சூரனுக்கு ஜாதகம்‌ பார்த்துச்‌ சொன்னவரே கிரெளஞ்‌ 
சாசுரனுக்கும்‌ பார்த்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌. “உலகில்‌ 
ஒரு குழந்தையின்‌ அழுகை ஒலி கேட்கப்போகிறது. தன்‌ 
கை வேலீனால்‌ உன்னை அணு அணுவாக்கி நீ உருக்‌ 
குலைந்து போகும்படி செய்பவன்‌ இந்த உலகத்தில்‌ அவ 
தாரம்‌ செய்து விட்டான்‌ என்று அப்பொழுதே தெரிந்து . 
கொண்டுவிடலாம்‌'” . என்று அவர்‌ சொன்னதைக்‌ 
கிரெளஞ்சாசுரன்‌ கேட்டிருக்கறான்‌. ஆகவே இன்று, . 
சரவணப்‌ பூந்தொட்டிலில்‌ ஏறி அறுவர்‌ கொங்கை விரும்பி . 
. அழுகின்ற குழந்தையின்‌ குரலைக்‌ கேட்டவுடனே, அவன்‌ 
தன்‌ தலையில்‌ கை வைத்துக்‌ கொண்டு “தயோ?” என்று 
அழ ஆரம்பித்துவிட்டான்‌. 


ஒரு நாள்‌ இந்த ஜோசியர்‌ த்தான்‌ பக்கம்‌: 
போயிருக்கிறார்‌. சமுத்திர. ராஜனைப்‌ பார்த்தவுடனே 
அவனுக்கு என்ன ஏற்படப்‌ போகிறது என்று அவருக்குத்‌ 
தெரிந்துவிட்டது. “நீ மிகப்‌ பாவியாக இருக்கிற சூரன்‌ . 
ஒளிந்து கொள்வதற்கு இடம்‌ அளிக்கப்‌ போகிறாய்‌. அப்‌ 
போது ஒருவன்‌ தன்‌ கை வேலினாலே ரீ வறண்டு போகும்‌ 
படி செய்யப்‌ போகிறான்‌. அந்தக்‌ குழந்தையின்‌ அழுகைக்‌ 
குரல்‌ ல்ல தரல்‌ நீ உண்மையைத்‌ தெரிந்து... 
கொள்ளலாம்‌”? என்று சொல்லியிருக்கறார்‌. 'வேலீனாலே 
தன்னைச்‌ சுவறப்‌ செய்யப்போகிற குழ்ந்தையின்‌ அழுகைக்‌ 
குரல்‌ எப்போது கேட்கப்‌ போகிறது என்று அவன்‌ கலங்கி 
யோசனை பண்ணிக்‌ கொண்டிருந்தான்‌. அந்தச்‌ சமயத்தில்‌: 
இந்தச்‌ சத்தம்‌ கேட்டது. மற்றக்‌ குழந்தைகளின்‌ அழு 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 69 
கைக்‌ குரலுக்கும்‌, இந்தக்‌ குழந்தையின்‌ அழுகைக்‌ குரலுக்‌ 
கும்‌ வித்தியாசம்‌ தெரியாதா? “தன்னைக்‌ கொல்ல வந்த 
காலன்‌ பிறந்துவிட்டான்‌”” என்று அவன்‌ ₹ஐ” வென்று 
அலற ஆரம்பித்துவிட்டான்‌. 

குழந்தை விம்மி அழ அழ இவர்களும்‌ அழ ஆரம்பித்து 
விட்டார்கள்‌. குழந்தை ஒரு முறை அழுதான்‌. அதைக்‌ 
கேட்ட மாத்திரத்தில்‌, “பெரும்பாவியாகிய சூரபன்மனுக்கு 
ஒளிய இடம்‌ கொடுக்கப்‌ போய்‌ நாம்‌ அழிந்து போகப்‌ 
போகிறோமே!” என்று கடல்‌ அழ ஆரம்பித்தது: “அந்தக்‌ 
குழந்தையின்‌ கை வேலினால்‌ சூரனுடைய கவசம்‌ போல்‌ 
இருக்கிற நாம்‌ தவிடுபொடி பாவோமே” என்று கிரெளஞ்சா 
. சுரன்‌ அழ ஆரம்பித்தான்‌; “கம்மை யாரும்‌ அடக்குவதற்கு 
' இல்லை என்று எண்ணி இதுவரையிலும்‌ இறுமாந்துபோய்ப்‌ 
பற்பல தீமைகளைப்‌ புரிந்து கொடுமை ஆட்சி நடத்தி 
. வந்தோமே; இனி நம்முடைய சுதந்தரம்‌ பறிபோய்விடுமே? 
- என்று சூரன்‌ அழ ஆரம்பித்தான்‌. உலகின்‌ உச்சியாகிய 
இமாசலத்திலுள்ள சரவணப்‌ பொய்கையில்‌ படுத்து 
முருகன்‌ அழ, அந்த அழுகையின்‌ எதிரொலி போல 
.. முதலில்‌ கடலிலிருந்து அழுகை ஒலி கிளம்பியது); பின்பு 
குன்றிலிருந்து அழுகை ஓலி கிளம்பியது; அப்பால்‌ சூரனி 
டத்திலிருந்தும்‌ அழுகை ஒலி கிளம்பியது. இப்படி அழகு 
பட - அருண்டிரியார்‌ சொல்லருர்‌. 


| கடலழக்‌ குன்‌ றழச்‌ சூரழ விம்மிஅழும்‌ . . 
குருந்தைக்‌ குறிஞ்சிக்‌ கிழவன்‌ என்‌ நோதும்‌ குவலயமே, 
“கடல்‌ அழுதது; குன்று அழுதது; சூரன்‌ அழுதான்‌” 
என்று சூரன்‌ அழுததைக்‌ கடைசியாக வைக்கிறார்‌. அவன்‌ 
அழுதால்‌ மற்றவர்கள்‌ அழுகை நின்று போய்விடும்‌. 
.- அவனை அழப்பண்ணீனால்தான்‌ தேவர்கள்‌ சிரிப்பார்கள்‌. 
அவன்‌ அழிந்தால்தான்‌ தேவேந்திர லோகம்‌ பிழைக்கும்‌. 
குழந்தை அவதாரம்‌ கவ்‌ சூரனை அழச்‌ செய்து ப 
ககக ப 


20 | குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
விட்டான்‌. கடல்‌ சூரனுடைய சார்பினாலே கெட்டது; 
இயல்பில்‌ தீங்குடையது அன்று. ஆதலின்‌ முருகன்‌ அழு 
கையை அது முதலில்‌ உணர்ந்து அழுதது. ஒலியை 
எளிதில்‌ வாங்கிச்‌ செல்வது நீர்‌ என்று விஞ்ஞானிகள்‌ 
சொல்வார்கள்‌. அதற்கும்‌ பொருத்தமாக இருக்கிறது இது. 
அந்தக்‌ குழந்தை ஒரு முறை அழுததோடு மிற்க 
வில்லை. அது விம்மி அழுதது; விட்டுவிட்டு அழுததாம்‌. 
அதன்‌ அழுகை ஒலி கேட்கும்‌ போதெல்லாம்‌ கடல்‌ 
அழுதது, குன்று அழுதது, சூரன்‌ அழுதான்‌. 


விம்மி அழும்‌ குருத்தை ன்‌ 
என்றோர்‌ அருணகிரியார்‌. குருந்து என்பதற்குக்‌ குருத்து 
என்று பொருள்‌. அவன்‌ பச்சிளங்‌ குழந்தை என்‌ 
பதைக்‌ குருந்து என்ற சொல்லினால்‌ விளக்குகிறார்‌. ' 
“இந்தப்‌ பச்சிளம்‌ பாலகனை, பால்‌ குடிக்கும்‌ குழந்‌: 
தையை, தொட்டிலில்‌ படுத்து விளையாடும்‌ குழந்தையை, 
இழவன்‌ என்று சொல்கிறார்களே; இப்படிச்‌ சொல்லலாமா? 
இது என்ன பைத்தியக்காரத்தனம்‌!”” என்று சொல்றார்‌. 


புதிய கதை | 
இந்தப்‌ பாட்டை ஒருவர்‌ பார்த்தார்‌. திருப்பரங்‌ 
குன்றப்‌ புராணம்‌ எழுதிய புலவர்‌ அவர்‌, நக்கீரர்‌ எழுதி 
யுள்ள திருமுருகாற்றுப்படையையும்‌ படித்தார்‌. அவருக்கு 
அருணகிரிமாதரின்‌ பாட்டுச்‌ சமத்காரமாகப்படவில்லை; 
இந்தக்‌ கேள்விக்கு உள்ளபடியே பொருள்‌ செய்துகொண் 
டார்‌ அவர்‌. ஒரு கதையையே தம்‌ புராணத்தில்‌ சொல்லீ 
விட்டார்‌. 2 க்ளு தத்‌ 
திருப்பரங்குன்‌ றத்தில்‌ கற்கிமுகி என்ற பூதம்‌, தன்னு 
 டையகுகைக்குள்‌ 999 பேர்களைப்‌ பிடித்து வைத்திருந்தது. 
இன்னும்‌ ஒரே ஒருவர்‌ வந்தால்‌ போதும்‌; அந்த ஆயிரம்‌ 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ I 
பேரையும்‌ விழுங்கிவிட எண்ணியிருந்தது, 999 பேர்‌ 
கிடைத்தும்‌ இன்னும்‌ ஒருவர்‌ இடைக்கவில்லை. அந்த ஒரே 
ஒரு பேர்வழியாக நக்கீரர்‌ போய்‌ அகப்பட்டுக்‌ கொண்டார்‌. 
அவர்‌ உள்ளே போனவுடனே, அங்கே இருந்தவர்கள்‌, 
“இதுவரையிலும்‌ நாங்கள்‌ குகைக்குள்‌ சுகமாகவாவது 
சாப்பிட்டுக்‌ கொண்டிருந்தோம்‌. நீ வந்துவிட்டாயா? 
. உன்னைச்‌ சேர்த்தால்‌ ஆயிரம்‌ பேர்கள்‌ ஆகிவிடுவார்கள்‌. 
இனி நம்மை அந்தப்‌ பூதம்‌ சாப்பிட்டுவிடும்‌?' என்று 
அழுதார்கள்‌. நக்கீரர்‌ பார்த்தார்‌. அவர்‌ இருக்கிற இடம்‌ 
குகை அல்லவா? முருகனுக்குக்‌ குகன்‌ என்ற திருநாமம்‌ 
உண்டு. இருதயமாகிய குகையில்‌ இருப்பவன்‌ அவன்‌; 
தகராகாச மென்னும்‌ குகையில்‌ அவன்‌ இருக்கிறான்‌. 
அந்தக்‌ குகையில்‌ இருப்பதனால்தான்‌ அவனுக்குக்‌ *குகன்‌” 
என்ற பெயர்‌ வந்தது. இருதயமாயெ குகையில்‌ இருக்கிற 
குகனை, கற்கிமுக என்னும்‌ பூதம்‌ தம்மை அடைத்து 
வைத்திருக்கிற குகையிலிருந்து வெளிவருவதற்காக 
நினைத்தார்‌. திருமுருகாற்றுப்‌ படையைப்‌ பாடி வேண்டி 
னார்‌. அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி முருகப்‌ 
பெருமான்‌ பூதத்தைச்‌ சங்காரம்‌ செய்து அந்தக்‌ 
்‌ குகையிலிருந்து அவர்களை வெளிப்படுத்தினான்‌. 


அப்போது முருகப்பெருமானுக்கு ஈக்கரரிடம்‌ சிறிது. 
- கோபம்‌ வந்ததாகச்‌ சொல்கிறார்‌ புராணக்காரர்‌. ஏன்‌ 
தெரியுமா? “என்றும்‌ இளமை உடையவனாப்‌, பல ரூபத்‌: 
தோடு இருக்கின்ற நம்மை இந்த நக்கீரன்‌ திருமுருகாற்றுப்‌: 
படையில்‌. (*(விண்பொரு நெடுவரைக்‌ குறிஞ்சிக்‌ கழவ??' 
என்று சொல்லியிருக்கிறானே! . அதுவும்‌ ஒரு முறை. 
.. சொன்னானா, மறந்து சொல்லியிருக்கலாம்‌ என்று சினை க்க?” 
- இரண்டாம்‌ முறையாகவும்‌, “பழமுதிர்சோலை மலைகிழ. 
வோனே”? என்றல்லவா பாடிவிட்டான்‌? நான்‌ கிழவனா?' 
என்று . அவனுக்குக்‌ கோபம்‌ வந்ததாம்‌. உடனே, 


72 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
“என்னை நீ இழவன்‌ என்று பாடலாமா??' என்று 
நக்ரேரைக்‌ கேட்டானாம்‌. **இல்லை சுவாமி. நான்‌ அப்படிப்‌ 
பாடியது தப்பு, தப்பு” என்று கன்னத்தில்‌ போட்டுக்‌ 
கொண்டு, 
“என்றும்‌. 
இளையாய்‌ அழகியாய்‌ ஏறூர்த்தான்‌ ஏறே 
உளையாய்‌என்‌ உள்ளத்து உறை” 


என்று பின்பு வெண்பாப்‌ பாடினார்‌ என்று அந்தப்‌ புலவர்‌ . 
சொல்கிறார்‌. = 

திருமுருகாற்றுப்‌ படைக்குப்‌ பின்பு பத்து வெண்பாக்‌ 
கள்‌ இருக்கின்றன. அந்த வெண்பாக்கள்‌ பக்திச்‌ சுவை 
கனி சொட்டுவனவாய்‌ உள்ளன. முதல்‌ வெண்பா, 


_ "குன்றம்‌ எறிந்தாய்‌ கணத்த சூர்தடிந்தாய்‌' 
புன்‌ தலைய பூதப்‌ பொருபடையாய்‌-என்றும்‌ 
இளையாய்‌ அழகியாய்‌ ஏறூர்ந்தான்‌ ஏறே 
உளையாய்‌என்‌ உள்ளத்து உறை”? 

என்பது. இந்த வெண்பாவை நக்கீரரே பாடியிருக்கிறார்‌ . 
என்ற கருத்தின்மேல்‌ எழுந்த கதை அது. 
.... எந்த நாலை எடுத்துக்கொண்டாலும்‌, அந்த நூலின்‌ 
முடிவில்‌ அந்த நூலைப்‌ படிப்பவருக்கு என்ன பயன்‌ உண்‌ 
டாகும்‌ என்று சொல்வது ஒரு வழக்கம்‌. பாராயண நூல்‌ 
களுக்குப்‌ பயன்‌ இருக்கும்‌... வடமொழியில்‌ பலசுருதி: . 
என்று சொல்வார்கள்‌. ஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ . தம்‌. 
பதிகங்கள்‌ எல்லாவற்றுக்கும்‌ அப்படிச்‌ சொல்லியிருக்‌ 
இறார்‌. இருமுருகாற்றுப்படைக்கு எந்த விதமான பயனும்‌ 
சொல்லப்‌ படாததைக்‌ கண்டு பிற்காலத்தில்‌ வந்த புலவர்‌ 
களில்‌ யாரோ ஒருவர்‌ அந்தப்‌ பத்துப்‌. பாடல்களையும்‌ பாடி. 
அவற்றோடு கத காம்‌ ise. 


குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 78 


** நக்கீரர்‌ தாம்‌உரைத்த நன்முருகாற்‌ றுப்படையைத்‌ 
தற்கோல நாள்தோறும்‌ லு ர்வ 
மாமுருகன்‌ வந்து மனக்கவலை தீர்த்தருளித்‌ . 
தாம்‌ நினைத்த எல்லாம்‌ தரும்‌” 


என்று ஈக்கீரரை மரியாதையாகச்‌ சொல்வதால்‌ . அவற்‌ 
றைப்‌ பாடியவர்‌ வேறு ஒருவரே .என்று தெரிகிறது. 
தம்மைச்‌ சொல்லிக்கொள்ளும்போது நக்ரேர்‌ என்று 
மரியாதையாக அவரே சொல்லிக்கொள்வாரா? 


நக்கீரர்‌ பாடாவிட்டால்‌ என்ன? அந்தப்‌ பாடல்கள்‌ 
மிகவும்‌ இனிமையாக இருக்கின்றன; உள்ளம்‌ கலந்து 
ககன்‌ பாடிய பாடல்களாக உள்ளன. 


“என்றும்‌ i பால ரபத்தோடு 
இருக்கின்ற குழந்தையை, இளங்குருத்தை, பச்சிளம்‌ 
பாலகனை, கிழவன்‌ என்று குவலயம்‌ சொல்கிறதே! : 
இது என்ன பேதைமை!” என்று பாடும்‌ இப்‌. 
பாட்டில்‌ அருணகிரியார்‌ ஆண்டவனது அவதாரத்தையும்‌, 
அவனது இருவிளையாடல்களையும்‌ அலங்காரமாகப்‌ 
_ புலப்படுத்தியுள்ளார்‌. 


திருந்தப்‌. புவனங்கள்‌ ஈன்றபொற்‌ 
பாவை திருமுலைப்பால்‌ 
- - அருந்திச்‌ சரவணப்‌ பூந்தொட்டில்‌ 
ஏறி அறுவர்கொங்கை 
விரும்பிக்‌ கடல்‌அழக்‌ ருன்றழச்‌ 
சூர்அழ விம்மிஅழும்‌ 
குருந்தைக்‌ குறிஞ்சிக்‌ கிழவன்‌ என்று 
ஓதும்‌ ருவஃயமே! . 


.... உலகத்து உயிர்கள்‌ யாவும்‌ மலம்‌ நீங்கத்‌ திருத்தம்‌ பெறும்‌ . 
பொருட்டுப்‌ புவனங்களை ஈன்றவளும்‌, செம்பொன்னாலான . 


௪.4 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


பதுமையைப்‌ போன்‌ றவளுமாகிய அம்பிகையின்‌ அழகிய முலைப்‌ 
பாலை உண்டு, சரவணப்‌ பொய்கையில்‌ தாமரைப்‌ பூவாகிய 
தொட்டிலில்‌ ஏறி, கார்த்திகை மாதர்‌ அறுவருடைய இிருமுலைப்‌ 
பாலை விரும்பி, சூரன்‌ ஓளிய இருக்கும்‌ கடல்‌ அழவும்‌, 
கிரெளஞ்சமாகிய மலை அழவும்‌, சூரன்‌ அழவும்‌ விம்மி அழுத 
குருத்துப்போன்ற இளங்குழந்தையாகிய முருகனை, உலகத்தார்‌ 
குறிஞ்சிக்‌ கிழவன்‌ என்று கூறுகிறார்கள்‌. 


புவனங்கள்‌: உபலட்சணத்தால்‌ தனு கரண போகங்களையும்‌ 
கொள்ள வேண்டும்‌. பொற்பாவை: அன்மொழித்தொகை, 
சரவணத்தில்‌ உள்ள பூவாகிய தொட்டில்‌, அறுவர்‌! தொகையால்‌ 
பலனாகும்‌ குறிப்புச்‌ சொல்‌, கொங்கை ஆகுபெயர்‌; . பாலுக்‌ 
காயிற்று, சூர்‌! உயர்தணையை அஃறிணை வாய்பாட்டில்‌ சொன்‌ 
னது; அரசு, அமைச்சு என்பன போல. குருந்து-குருத்த; மிச்க 
இளமையைப்‌ புலப்படுத்தியபடி, குவலயம்‌: ஆகுபெயர்‌; உலகத்‌ 
தோருக்கு ஆயிற்று. ] 


தனிப்பரமானந்தம்‌ 
1 

புராணச்‌ செய்திகள்‌ I 

அருணகிரியார்‌ இறைவனுடைய திருவருளில்‌. ஈடு. 
பட்டுக்‌ கந்தபுராணத்தின்‌ கருத்தை எல்லாம்‌ சன்கு 
தெரிந்துகொண்டவர்‌. அவர்‌ காலத்தில்‌ தமிழில்‌ உள்ள 
கந்த புராணம்‌ தமிழ்நாட்டில்‌ எங்கும்‌ பரவியதோ 
இல்லையோ தெரியவில்லை. ஸ்காந்த புராணம்‌ என்று 
சொல்லும்‌ வடமொழிக்‌ கந்தபுராணத்தின்‌ கருத்துக்களும்‌ - 
கதைகளும்‌ அவர்‌ காலத்திற்கு முன்பிருந்தே இந்த நாட்டில்‌: 
வழங்கி வந்திருக்கின்றன.  திருமுருகாற்றுப்படை, பரி 
பாடல்‌ முதலிய சங்க நூல்களில்‌ முருகனைப்‌ பற்றிய 
வரலாறுகள்‌ பல உள்ளன. எல்லாப்‌ புராணங்களையும்‌. 
விடக்‌ கந்த புராணம்‌ தமிழ்நாட்டில்தான்‌ அதிகமாக. 
வழங்கி வந்திருக்கிறது. வடநாட்டில்‌ கந்த புராணத்தைப்‌, 
பற்றி அவ்வளவாகத்‌ தெரியாது. 


தமிழ்நாடும்‌ கடவுளன்பும்‌ 

தென்னாட்டில்‌ இருப்பதுபோல ஆலயங்களையோ 
ஆலய வழிபாடுகளையோ வடநாட்டில்‌ பார்க்க முடியாது. 
- அங்கே மக்கள்‌ கூட்டமாகக்‌ கூடிப்‌ பஜனை செய்‌ 
வார்கள்‌. சரித்திரக்‌ கண்கொண்டு பார்த்தால்‌, பிறநாட்ட்‌ 
வர்களின்‌ அடக்குமுறைக்கும்‌ படையெடுப்புக்கும்‌ வட 
நாடு அப்போதைக்கப்போது உள்ளாகி வந்திருக்கிறது. 
என்பது தெரியவரும்‌. பிற நாட்டவர்கள்‌ அங்கே.அடிக்கடி 
படையெடுத்து வந்து கலகம்‌ விளைவித்ததால்‌ அமைதி 
இல்லாமற்‌.போயிற்று. அதனால்‌ அவர்கள்‌ சமயத்‌ துறையில்‌. 


76 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


தென்னாட்டைப்போல அவ்வளவு வளர்ச்சி அடையவில்லை. 
அவர்களுக்குப்‌ பக்தி இல்லை என்பது அல்ல. அவர்கள்‌ 
பக்தி செய்த முறை வேறு. தமிழ்நாட்டில்‌ அமைதி நிலவி 
யதால்‌ பல பல ஆலயங்கள்‌ எழும்பின. ஆலயங்களில்‌ 
மூர்த்திகளைப்‌ பிரதிஷ்டை செய்தார்கள்‌. பூசை நியமங்கள்‌ 
ஏற்பட்டன. அங்கங்கே உள்ள கோயில்களில்‌ எழும்‌ 
தருளியிருக்கும்‌ மூர்த்திகளுக்குப்‌ பெரிய பெரிய த்க்‌ 
மிகழலாயின. 


தமிழ்நாட்டிலுள்ள ஒவ்வொரு தலத்துக்கும்‌ புராணம்‌ 
இருக்கிறது. மதுரைக்கே ஐந்து புராணங்கள்‌ இருக்‌ 
கின்றன. அவற்றில்‌ பரஞ்சோதி முனிவர்‌ இயற்றியுள்ள 
திருவிளையாடற்‌ புராணம்‌ காப்பிய வகையில்‌ மிக உயர்ந்த 
__ தாக அமைந்திருக்கிறது. 


பழங்‌ காலம்‌ த 

கச்சியப்ப சிவாசாரியார்‌ காலத்திற்கு ன்ட்‌ அதா. 
வது தமிழில்‌ கந்த புராணம்‌ ஏற்படுவதற்கு முன்பே, வட. 
மொழியிலுள்ள கந்தபுராணத்தின்‌ வரலாறுகளும்‌, தத்து 


வங்களும்‌ இந்த காட்டில்‌ உலவி வந்திருக்கின்றன என்று. .. 


சொன்னேன்‌. அவற்றைக்‌ கற்றுணர்ந்த. பெரியோர்கள்‌ 
இந்த நாட்டில்‌ இருந்தார்கள்‌. சங்க கால இலக்கியமான. . 
ப்ரிபாடலில்‌ ஒரு பாட்டு இருக்கிறது. முருகனைப்‌ பற்றிக்‌ 
கடுவள்‌ இள. எயினஜர்‌. என்னும்‌ புலவர்‌ பாடிய பாடல்‌ 
- அது. “மலைச்சாரலில்‌ வாழும்‌ பூசாரி உனக்குப்‌ பூசை. 
போடுகிறான்‌. தாமரையில்‌ 8ீ அவதாரம்‌ செய்தாய்‌ என்‌ 
கிறான்‌. உலகத்தைச்‌ சங்காரம்‌ செய்கின்ற சங்கரனுடைய . 
பிள்ளை நீ என்று சொல்கிறான்‌. நீ. யாருக்கும்‌ பிள்ளை. 
அல்ல. நீ எங்கும்‌ பிறந்தவனும்‌ அல்ல. ஆகவே. அவன்‌. 
சொல்வது மெய்‌ அன்று. ஆனால்‌ அவன்‌ சொல்வதைக்‌, 
கேட்டு நீ மகிழ்ச்சி பெற்று அவனுக்கு அருள்‌ செய்கிறாய்‌. . 


தனிப்பரமானந்தம்‌ TT 


அவன்‌ சொல்கிற வார்த்தைகளைக்‌ கேட்டு மீ எழுந்தருளி 
அருள்‌ செய்வதனால்‌ அவன்‌ சொல்வன பொய்யும்‌ அல்ல. 
உன்‌ அவதாரம்‌ பலவகைப்படும்‌. அதைக்‌ கொண்டு மின்‌ 
இயல்பை அளந்தறியவொண்ணாது”? ஏன்று பல செய்தி 
களை அவர்‌ சொல்கிறார்‌. இப்படிப்‌ பல காலமாக இந்த 
நாட்டில்‌ வழங்கி வருகிற கருத்துக்களை அருணகிரியார்‌. 
நன்கு கக பம்‌ 


தொகுத்து அறிதல்‌ 

மனிதன்‌ ஒன்றைப்‌ பற்றி ஆராய்ச்சி செய்தால்‌ 
அதைப்‌ பற்றிய பல செய்திகளையும்‌ தொகுத்து அறிந்து 
கொள்வான்‌. நமக்கு ஒரு பெண்‌ இருக்கிறாள்‌. அவளுக்குக்‌ 
கல்யாணம்‌ பண்ணவேண்டுமென்று ' முயலுகிறோம்‌,. 
திரு பையனைப்‌ பார்த்தால்‌, அவனுடைய தன்மை 
எல்லாவற்றையும்‌ தெரிந்துகொள்கிறோம்‌. அவன்‌ எவ்‌. 
வளவு படித்திருக்கிறான்‌ என்று விசாரிக்கிறோம்‌. என்ன 


.... என்ன உத்தியோகம்‌ பார்த்தான்‌, இப்பொழுது என்ன. 


உத்தியோகம்‌ செய்துகொண்டிருக்கறான்‌. என்று தெரிந்து 
கொள்கிறோம்‌. அவனுடைய தந்தை, தாய்‌, உறவினர்கள்‌ 
எந்த எந்த ஊர்களில்‌ இருக்கிறார்கள்‌, அவர்கள்‌ என்ன 
 செய்துகொண்டி ருக்கிறார்கள்‌ என்பனவற்றையும்‌ தெரிந்து” 
கொள்கிறோம்‌, காரணம்‌, நம்முடைய அன்புக்குரிய 
பொருளைச்‌ சுற்றிச்‌ சூழ இருக்கும்‌ அத்தனை செய்திகளையும்‌ 
ப "தெரிந்துகொள்ளவேண்டுமென்ற மனித இயல்புதான்‌. 
தனக்குப்‌ பிரியமான பொருளைப்‌ பற்றியுள்ள எல்லாச்‌ 
- செய்திகளையும்‌ : தெரிந்துகொள்ளவேண்டும்‌ என்ற 

ஊக்கம்‌ மனிதனுக்கு இயல்பாக உண்டு. | ்‌. 
நமக்கு - இன்பத்தைத்‌ தரவல்லவன்‌ ஆண்டவன்‌. 
்‌ அவன்‌ உலகத்தில்‌. திரு. அவதாரம்‌ செய்தான்‌. அவன்‌ 
எப்படி எழுந்தருளினான்‌, அவன்‌ . என்ன என்ன விளை 


28 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


யாடல்‌ செய்தான்‌, அவன்‌ என்ன என்ன தத்துவங்களை 
உயிர்களுக்குப்‌ போதித்தான்‌ என்பன போன்றவற்றை 
அறிந்துகொள்ள வேண்டுமென்ற துடிப்பு அவனிடம்‌ 
அன்புள்ளவர்களுக்கு ஏற்படும்‌. அவனைப்பற்றி யார்‌. 
யாருக்கு என்ன என்ன தெரியுமோ அவை யாவையும்‌ ' 
அவர்கள்‌ வாயிலாகக்‌ கேட்கவேண்டுமென்ற அசை. 
தோன்றும்‌. அ௮ருணகரிகாதரும்‌ தம்‌. காலத்துக்கு முன்‌. 
பிருந்தே இந்த நாட்டில்‌ முருகனைப்பற்றி வழங்கி வந்த 
செய்திகளை எல்லாம்‌ அறிந்திருந்தார்‌. 


a 
முன்பாட்டில்‌, “எப்போதும்‌ குழந்தை உருவத்தோடு. 
இருக்கும்‌ முருகனை இந்த உலகம்‌ கிழவன்‌ என்று சொல்‌ 
இதே; என்ன பேதைமை!” என அலங்காரமாகக்‌ கூறிய 
தைப்‌ பார்த்தோம்‌. அலங்காரம்‌ என்றால்‌ அழகுபடச்‌ 
சொல்வது அல்லவா? முருகனைக்‌ குழந்தை என்றுசொல்லி 
வீடலாம்‌. அது சிறப்பு அல்ல. அதை அலங்காரமாகச்‌ 
சொல்ல வேண்டும்‌. சென்ற பாட்டில்‌ அப்படிச்‌ சொல்லி, 
திரு அவதார தத்துவத்தையும்‌, இளம்பருவத்‌ திருவிளை 
யாடல்களையும்‌ சொன்னார்‌. குழந்தைப்‌ பருவத்துக்கு 
அடுத்த பருவம்‌ எது? காளைப்‌ பருவம்‌ அல்லது குமரப்‌. 
பருவம்‌ அல்லவா? அடுத்தபடி அது நினைப்புக்கு வந்தது. -: 
அவனைக்‌ காளையாக, குமரனாக இந்தப்‌ பாட்டிலே பாடு 
கிறார்‌ காளைக்குக்‌ கன்னி வேண்டும்‌ அல்லவா? இந்தப்‌ 
பாட்டிலே குமரனாகிய முருகன்‌ ஒரு கன்னியைக்‌ காதலித்த 

திருவிளையாடலைச்‌ சொல்கிறார்‌. 


வள்ளி திருமணம்‌. 
பெரும்பைம்‌ புனத்தினுட்‌ சிற்றேனல்‌ 
காக்கின்ற பேதைகொங்கை 
விரும்பும்‌ குமரனை : 


தனிப்பரமானந்தம்‌ சட 


என்று தொடங்குகிறது பாட்டு, அவன்‌ எத்தகையவன்‌? 
அவன்‌ யாரை விரும்பினான்‌? அவன்‌ குமரன்‌. பெரும்பைம்‌ 
புனத்தினுட்‌ சிற்றேனல்‌ காக்கின்ற பேதையை வீரும்பிச்‌ 
சென்றான்‌. இந்த வரலாற்றைக்‌ கவனிக்கும்போது கந்த 
புராணத்தில்‌ கடைசிப்‌ பகுதிக்கு வந்து விடுகிறோம்‌. : கந்த 
புராணம்‌ முருகனது திரு அவதாரத்தில்‌ தொடங்குகிறது. 
அதனைச்‌ சென்ற பாட்டிலே அருண௫ரியார்‌ சொன்னார்‌. 
அது முக்கியமான பகுதிதான்‌. ஆனாலும்‌ அது ஒன்றுதான்‌ 
முக்கியமான பகுதி என்று சொல்வதற்கில்லை. சூரபன்மனை 
ஆண்டவன்‌ சங்காரம்‌ செய்த வரலாறு கந்தபுராணத்தில்‌ 
பெரும்பகுதியில்‌ விரவிக்‌ கிடக்கிறது. குரனும்‌, அவனு -: 
டைய தோழர்களும்‌ ஆண்டவனிடம்‌ பல பல மாயங்களைப்‌ 
புரிய எம்பெருமான்‌ அவற்றைப்‌ போக்கி அவர்களைச்‌ 
சங்காரம்‌ செய்த வரலாறு விரிவாக இருக்கிறது. அந்தப்‌ 
்‌ பகுதிகளும்‌ நமக்கு முக்கியமானவையே, : 
ஒரு மாமரம்‌ அடி பருத்து ஈன்றாக வளர்ந்திருக்கிறது; 
கப்பும்‌ ெையுமாகப்‌ படர்ந்திருக்கறது. அந்த மரத்தின்‌. 
பெரும்பகுதி இளைகளும்‌, இலைகளுமாகத்தான்‌ இருக்கறது. 
ஆனால்‌ ஒருவன்‌ கிளைகளையும்‌, இலைகளையுமா பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. அந்தக்‌ களைகளோடு மரத்தின்‌ பயன்‌ 

கின்றுவிடவில்லை. கப்புக்கும்‌ இஷாகளுக்கும்‌ ஈடுவிலே 
. உச்சியில்‌ இருக்கும்‌ பழந்தான்‌ அதன்‌ பயன்‌. அந்த மரத்‌ 
தின்‌ உச்சியிலே எந்த இடத்தில்‌ பழம்‌ இருக்கிறது என்று 
. தான்‌ நாம்‌ எல்லோரும்‌ பார்ப்போம்‌, அந்தப்‌ பழம்‌ கனிந்‌ 
- திருக்கும்‌; இன்பச்‌ சுவை உடையதாய்‌ இருக்கும்‌. அவ்‌. 
- வாறே. கந்த புராணம்‌ முழுமையும்‌ விரிந்து வளர்ந்து 
கடப்பது சூரபன்மன்‌ சங்காரம்‌, சூரனுடனும்‌, அவனு 
னுடைய தோழர்களுடனும்‌ நெடுங்காலம்‌ போர்‌ நிகழ்ந்தது. 
_ அதன்‌ வருணனை கந்தபுராணத்தில்‌ மிக விரிவாக . இருக்‌ 
- இறது. ஆனால்‌ அதுவே முடிவான பகுதி. அல்ல; பயன்‌. 
- ஆகிய. பகுதியும்‌ அல்ல. . கந்தபுராணம்‌. என்ற மரத்தின்‌ 


80 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


உச்சியிலே ஒரு பழம்‌ பழுத்திருக்கிறது. அந்தப்‌ பழந்தான்‌ 
வள்ளி திருமணம்‌. 


கச்சியப்ப சிவாசாரியார்‌ வள்ளி இிருமணத்தோடு 
புராணத்தை முடிக்கிறார்‌, எந்தக்‌ கதையை எடுத்தாலும்‌ 
கல்யாணத்தோடு முடிக்கவேண்டுமென்று மசினைப்பது 
தம்‌ நாட்டு வழக்கம்‌. மனிதன்‌ வாழ்வு மரணத்திலே முடி 
இறதைப்‌ பார்க்கிறோம்‌. எப்பொழுதும்‌. நாற்றமுள்ள 
இடத்திலே குடியிருக்கும்‌ ஒருவன்‌ சொந்தமாக ஒரு வீடு 
கட்டிக்‌ கொள்ள முயலும்போது நாற்றமுள்ள இடத்திலா 
கட்டிக்‌ கொள்வான்‌? நல்ல காற்றுள்ள இடத்திலே கட்டிக்‌ 
கொள்ள வேண்டுமென்று யோசிக்கமாட்டானா? அதைப்‌ 
போல லட்சிய வாழ்வு வாழவேண்டுமென்‌ றுவிரும்புகிறவர்‌ 
கள்‌, மரணத்திலேயே முடிந்து கொண்டிருக்கிற மனித : 
. வாழ்வைச்‌ சொல்லமாட்டார்கள்‌. மரணத்திற்கும்‌ அப்பாற்‌ 
பட்ட அமர வாழ்வினை அடையவேண்டுமென்ற லட்சியத்‌ 


தோடு கதை புனையும்‌ கலைஞர்களுக்குக்‌ கதையை நன்றாக வ 


முடிக்கவேண்டுமென்ற கருத்து இருக்கும்‌. கந்தபுராணம்‌ 


வள்ளியெம்பெருமாட்டியின்‌ திருமண த்தோடு நன்றாக . 


முடிகிறது. 


. இரண்டு மணம்‌ 
- கந்தபுராணத்தில்‌ இரண்டு திருமணங்கள்‌ வருகின்‌. 
றன. சூரனோடு முருகன்‌ போரிட்டு, அவனைச்‌ சங்காரம்‌ 
செய்து சேவர்களுக்கு இன்ப வாழ்வை மீண்டும்‌ வழங்கி 
னான்‌. முருகன்‌ செய்த உதவியை எண்ணித்‌ தேவராஜன்‌ 
தன்‌ மகள்‌ தேவகுஞ்சரியை அவனுக்கு மணம்செய்துவைத்‌ 
_தான்‌. “எம்பெருமானே, நீ எங்களுக்குச்‌ செய்த நன்றியை 
நாங்கள்‌ என்றும்‌ மறக்க மாட்டோம்‌. போரிலே ரீ காட்‌ . 
்‌ டிய வீரத்திற்கு நாங்கள்‌ என்ன கைம்மாறு செய்யப்போட ... 
றோம்‌! பார்வதி பரமேசுவரரைக்‌ காணுவது போல டீன்‌ 


. தனிப்பரமானந்தம்‌ | 8/ 


னைத்‌ திருமணக்கோலத்தோடு பார்க்க வேண்டுமென்று 
நினைக்கிறோம்‌. இர்தப்‌ பெண்ணை நீ ஏற்றுக்‌ கொண்டு 
எங்களுக்கு அருள்‌ செய்ய வேண்டும்‌?” என்று கூறி, 
வெள்ளை யானையாகிய ஐராவதம்‌ சுமந்து வந்த தேவ 
யானையை முருகனுக்கு அர்ப்பணம்‌ செய்தான்‌. யுத்த 
காலத்தில்‌ தேவசேனாபதியாக இருந்தான்‌ : முருகன்‌; 
அமரர்‌ படைத்‌ தலைவனாக நின்று போராற்றினான்‌. போர்‌ . 
“ முடிக்தவுடனேயே, தேவசேனையின்‌ பதியாக ஆனான்‌. இது. 
முதல்‌ கல்யாணம்‌, ஆனால்‌ அதற்கு அடுத்தபடியாகச்‌ 
கந்தபுராணத்தின்‌ முடிவில்‌ கச்சியப்பசிவாசாரியார்‌ வள்ளி 
யெம்பெருமாட்டியின்‌ திருமணத்தை வைக்கிறார்‌. 

ஈம்‌ ஊரில்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌. வேறு ஊரிலிருந்தும்‌. . 
ஒருவர்‌ வருகிறார்‌, இருவரும்‌ சபையில்‌ பேசுகிறார்கள்‌; 
என்றாலும்‌ நாம்‌ நம்‌ ஊர்ப்‌ புலவர்‌ பேசியதைப்‌ பற்றியே 
பெருமையாக நினைப்பது இயல்பு. தேவகுஞ்சரி தேவர்கள்‌. 
பட்டணத்தில்‌ இருந்தவள்‌; வள்ளியம்மையோ நம்மைப்‌ 
போல இந்த உலகத்தில்‌ இருந்தவள்‌. நம்மைப்‌ போலவே ' 
இந்த உலகத்தில்‌ ஒன்றும்‌ அறியாத பேதைப்‌ பெண்ணாக 
இருந்த . அவளுக்குச்‌ இடைத்தற்கரிய பேறு கிடைத்தது. 
அவளை எம்பெருமான்‌ இங்கே வந்து மணந்துகொண்டான்‌. 
அது சிறப்பான விஷயம்‌ அல்லவா? . அதோடு மக்கும்‌. 
அப்படிப்பட்ட பேறு கிடைக்கும்‌ என்ற மம்பிக்கையை 
அந்த வரலாறு உண்டாக்குகிறது. கிம்பர்லியில்‌ தங்கம்‌ 
இடைக்கிறது என்றால்‌ அது. நமக்குக்‌ கதையாக - இருக்‌: 
றது; அது நமக்குப்‌ பள்ளிக்கூடப்‌ பாடம்‌, ஆனால்‌ நெய்‌. 
வேலியில்‌ நிலக்கரி கிடைக்கிறது என்றால்‌ உடனே மூழ்வு 
எய்துகறமோம்‌; இந்த ராஜ்யத்தின்‌ பொருளாதார வாழ்வு 
சிறப்படையும்‌ என்று மகிழ்கிறோம்‌. அதுபோலவே தேவ : 
யானையை முருகப்‌ பெருமான்‌ மணந்து கொண்ட தனால்‌ 
வாழ்வு பெற்றவர்கள்‌ தேவர்கள்‌. ஆனால்‌ நமது ஊரில்‌ : 
ட. ட வனர பட பவ முருகன்‌ மணந்து . 


1 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

கொண்ட செய்தியைக்‌ கேட்டால்‌ நமக்கும்‌ வாழ்வு உண்‌ 
டென்று நம்பத்‌ தோன்றுகிறது. நமக்கும்‌ அவனுக்கு: 
முள்ள உறவு அதிலிருந்து மிகுதியாகிறது. ஆகவே வள்ளி 
இருமணமாகிய பயனோடு கந்தபுராணம்‌ முடிகிறது. 


சிவபிரான்‌ கண்களிலிருந்து உண்டான பெருமான்‌, 
இருந்தப்‌ புவனங்கள்‌ ஈன்ற பிராட்டியின்‌ பாலை அருந்திய 
பிரான்‌, சரவணப்‌ பூந்தொட்டிலில்‌ விளையாடிய பெரு 
மான்‌, சூரன்‌ முதலிய ௮சுரர்களைச்‌ சங்கரித்த பெருமான்‌, 
தேவேந்திர லோகத்தைத்‌ தேவர்களுக்கே திரும்பவும்‌ 
மீட்டுக்கொடுத்துத்‌ தேவேட்திரனுடைய பெண்ணை 
மணந்துகொண்டு அவர்களுக்கு வாழ்வு அளித்தபெருமான்‌ 
நமது ஊருக்கும்‌ வந்து மக்களில்‌ ஒருத்தியாக வாழ்ந்து 
. கொண்டிருந்த பேதைப்‌ பெண்‌ வள்ளியை மணந்து 
கொண்டு, நமக்கு வாழ்வு அளித்து ஈம்‌ உறவினர்களில்‌ 
ஒருவனாக, நம்‌ அன்புக்குரிய நெருங்கிய சுற்றத்தினனாக 
ஆனான்‌ என்றால்‌, அந்தப்‌ பெருமையான டமிகழ்ச்சி நம்‌ 
நினைவை விட்டு அகலாமல்‌ இருப்பதற்குரியதல்லவா?. 
முருகனை என்றைக்கும்‌ வள்ளி மணாளனாகவே எண்ணி 
நாம்‌ உறவு கொண்டாடி உய்வு பெறவேண்டுமென்பதற்‌ 
காகவே வள்ளியெம்பெருமாட்டியின்‌ திருமணத்தோடு 
கச்சியப்ப சிவாசாரியார்‌ புராணத்தை முடி த்திருக்கிறார்‌. 
இதற்கு முன்‌ பாட்டிலே முருகன்‌ குழந்தையாக 
இருந்து பல திருவிளையாடல்களைப்‌ புரிந்ததைக்‌ கண்டோம்‌; 
- இந்தப்‌ பாட்டிலே முருகன்‌ கல்யாணக்‌ கோலத்துடன்‌ 
வருகிறான்‌. 


கந்த புராணமும்‌ சொந்தப்‌ புராணமும்‌ ்‌ i 
 பெரும்பைம்‌ புனத்தினுட்‌ சிற்றேனல்‌ 
காக்கின்ற ப க்க 


தனிப்பரமானந்தம்‌ நிச்‌ 


விரும்பும்‌ குமரனை மெய்யன்பி 
னால்மெல்ல மெல்லஉள்ள 
அரும்பும்‌ தனிப்பர மானந்தம்‌ 
தித்தித்‌ தறிந்தஅன்றே 
கரும்பும்‌ துவர்த்துச்செந்‌ தேனும்‌ 
புளித்தறக்‌ கைத்ததுவே. 
இந்தப்‌ பாட்டில்‌ ““பெரும்பைம்‌ புனத்தினுட்‌ சிற்த 
காக்கின்ற பேதை கொங்கை விரும்புங் குமரனை!” என்பது 
முதல்‌ பகுதி. இது கந்த புராணம்‌. அடுத்து இருப்பது 
இரண்டாம்‌ பகுதி. அருணஇூரிநாதரது சொந்தப்‌ புராணம்‌, 
இந்தப்‌ புராணத்தில்‌ மூன்று அத்தியாயங்கள்‌ இருக்கின்‌ 
றன. “மெய்யன்பிறுல்‌ மெல்ல மெல்ல உள்ள”? என்பது முதல்‌ 
அத்தியாயம்‌. “*அரும்புந்‌ தனிப்பரமானந்தம்‌ தித்தித்து அறிந்த 
வன்றே” என்பது இரண்டாவது. “கரும்பும்‌ துவர்த்துச்‌ 
செந்தேனும்‌ புளித்தறக்‌ கைத்ததுவே” என்பது மூன்றாவது; 
முற்பகுதியிலே அருணகிரியார்‌ கந்த புராணக்‌ கதையைச்‌ 
்‌ சொல்லிவிட்டு, பிற்பகுதியிலே மூன்று பிரிவுகளாக அவன்‌ 
அருளால்‌ பெறும்‌ இன்பத்தைப்‌ புலப்படுத்துகிறார்‌.. 


தினைப்புனம்‌ 
பெரும்பைம்‌ புனத்தினுட்‌ சிற்றேனல்‌ . 
.... காக்கின்ற பேதைகொங்கை 
விரும்புங்‌ குமரனை. 
வள்ளி வாழ்ந்த புனம்‌ எப்படி இருக்கறது? பச்சைப்‌ 

பசேல்‌ என்று தினைப்‌ பயிர்‌ விளைந்த கொல்லை அது. கண்‌ 
ணுக்கு எட்டும்‌ வரைக்கும்‌ எங்கே பார்த்தாலும்‌ தினைப்‌ 
பயிர்‌ விளைந்திருக்கறது. புனம்‌ என்பது. தினைப்‌ பயிர்‌ 
விளையும்‌ நிலம்‌. அங்கே வள்ளியம்மை சிற்றேனல்‌ காக்‌ : 
இருள்‌. ஏனல்‌ என்றால்‌ . இனை என்று AG சிறிய 
முல்‌ காக்கின்றாள்‌. . 


84 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


தானியங்களுள்‌ சிறியது தினை என்றும்‌, பெரியது நெல்‌ 
என்றும்‌ சொல்வார்கள்‌. தினை விளைகின்ற பூமி புனம்‌. 
இதனைப்‌ புன்செய்‌ நிலம்‌ என்பர்‌, நெல்‌ விளைகின்ற பூமி 
நன்செய்‌ நிலம்‌, அதிகப்‌ பாடு இல்லாமல்‌ விளைவது தினை. 
மிக்க உழைப்பினால்‌ விளைவது நெல்‌. ஏழைகள்‌, பண வசதி 
அற்றவர்கள்‌ தினையை உண்பார்கள்‌. தஞ்சாவூர்‌ மிராசு 
தார்கள்‌ நெல்‌ உணவு உண்ணுவார்கள்‌. உழைப்பு அதிக 
மாகக்கொள்ளும்‌ நெல்லுக்கு நிச்சயமாக உயர்வு அதிக 
மாக இருக்கும்‌. புன்செய்க்கு அத்தனை உழைப்பில்லை. 
உழைப்பு இல்லாத்தால்‌ புன்செய்ப்‌ பயிர்கள்‌ உயர்வு 
பெறாமல்‌ இருக்கின்றன. உயர்வு பெறாமல்‌ உள்ள சிறிய 
தினைப்‌ பயிரை வள்ளியம்மை காத்துக்கொண்டிருக்கிறாள்‌ . 
அவள்‌ எத்தகையவள்‌? பேதை; அறியாமையை உடைய 
வள்‌. அந்தப்‌ பெரிய காட்டில்‌ அவள்‌ மிகச்‌ சிறியதான 
தினையைக்‌ காக்கிறாள்‌. சிற்றேனல்‌ தனக்கும்‌ தன்னைச்‌ 
சார்ந்தவர்களுக்கும்‌ உணவு ஆதலாலே, அதனைக்‌ கிளி, 
குருவி முதலியவை கொத்திக்கொண்டு போகாமல்‌ இருக்க 
ஆலோலம்‌ பாடி அவற்றைத்‌ துரத்திக்‌ கொல்லையைக்‌ 
காவல்‌ செய்து வருகிறாள்‌. அப்படிக்‌ காப்பாற்றுவதையே 
தன்‌ வாழ்க்கைச்‌ செயல்‌ என்று நினைத்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறாள்‌, 

திருமணம்‌. புரிந்துகொண்டு நாயகன்‌ வீடு போகிற 
வரைக்கும்‌ குற மகளிர்களுடைய வேலை தினைப்‌ புனம்‌ 
காவல்‌ புரிவது. அந்த வகையில்‌ குற மகளாகிய வள்ளியெம்‌ 
பெருமாட்டி சிற்றேனலைக்‌ காத்துக்கொண்டிருக்கிறாள்‌. 
இதன்‌ உள்ளுறை என்ன? மனித வாழ்க்கையில்‌ ஆன்மாக்‌ 
களாகிய உயிர்கள்‌ இன்றைக்கு என்ன காரியம்‌ செய்து 
கொண்டிருக்கிற தா அதையே வள்ளியம்மை செய்றொள்‌ : 
இந்த உலகம்‌ விரிந்திருக்கிறது. உயிர்கள்‌ எல்லாம்‌ உடம்‌. 
பைப்‌ பெற்று, பொறிகளின்‌ வாயிலாக இன்பதுன்பங்களை 
நுகர்ந்து திரும்பத்‌ திரும்ப: இறந்தும்‌. பிறந்தும்‌ வருவதற்கு 


தீனிப்பரமாளந்தம்‌ 85 
நிலைக்களமாக இந்த விரிந்த உலகம்‌ அமைந்திருக்கிறது. 
உலகத்தில்‌ விளைகின்ற பொருள்களை அநுபவித்துக்‌ 
காத்து, அவற்றைத்‌ தனக்கும்‌ தன்னைச்‌ சார்ந்தவர்களுக்‌ 
கும்‌ உரிய பொருளாகவே வைத்துக்கொள்ளவேண்டு 
மென்று ஆன்மாக்கள்‌ காவல்‌ புரிகின்ற பெரிய கொல்லை 
யாக ஆண்டவன்‌ இந்தப்‌ பூமியை அமைத்திருக்கிறான்‌. 


தினையும்‌ நெல்லும்‌ 

மலைச்சாரலில்‌ உள்ள நிலத்தில்‌ அதிக உழைப்பு 
'இல்லாத தினைப்‌ பயிரையும்‌ விளைவிக்கலாம்‌. அருவியிலே 
வருகின்ற தண்ணீரைத்‌ தேக்கிப்‌ பாய்ச்சி ஈன்செய்ப்‌ 
பயிரான நெல்லையும்‌ விளைவிக்கலாம்‌. ஆனால்‌ குற மகளான 
வள்ளி சின்னத்‌ இனையைக்‌ காத்துக்கொண்‌ டிருக்கிறாள்‌. 
அந்தப்‌ பெரிய காட்டில்‌ அறியாமை உடையவளான, 
பேதைப்‌ பெண்ணான, வள்ளி எப்படி மிகவும்‌ சின்னத்‌. 
தினையைக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறாளோ, அதைப்‌ 
“போலவே இந்த அகன்ற உலகத்தில்‌ அறியாமையை 
உடைய உயிர்கள்‌. சிற்றின்பத்தையே அறுபவித்துக்‌ 
காத்துக்‌ கொண்டிருக்கின்றன. அந்த மலைச்சாரலில்‌ 
உள்ள நிலத்தில்‌ சக்தி உடையவர்கள்‌, உழைப்பு உடைய 
வர்கள்‌, நன்செய்ப்‌ பயிரான நெல்லைப்‌ பாடுபட்டு உற்பத்தி 
செய்வது போல, இந்த விரிந்த உலகத்தில்‌ அருட்செல்வர்‌ 
.கள்‌ சிற்றின்பம்‌ அல்லாத, எல்லையில்லாத, பேரின்பத்தைத்‌ 
தம்‌ உழைப்பினால்‌ விளைத்து இன்பத்தை அடைவார்கள்‌. 
பணக்காரர்கள்‌ புசிப்பது நெல்‌; ஏழைகள்‌ உண்பது ' 
இனை. அருட்செல்வர்கள்‌ நுகர்வது பேரின்பம்‌; அருள்‌ 
இல்லாத ஏழைகள்‌ அநுபவிப்பது சிற்றின்பம்‌. சிற்றின்‌ 
பத்தைக்‌ கிஞ்சித்‌ போகம்‌ என்றும்‌, பேரின்பத்தை ம்கர 
போகம்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌. . பேரின்பத்தை விளை 
விக்கக்‌ காரணமான நெல்‌ இங்வுலசுத்தில்தான்‌ விளை 
கின்றது. இவ்வுலகத்திலே -* 
.... குறிஞ்சி7 | 


66 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

“யான்‌என தென்னும்‌ செருக்கறுப்பான்‌ வானோர்க்கு 

உயர்ந்த உலகம்‌ புகும்‌?” 
என்று வள்ளுவர்‌ சொல்கிறார்‌. செருக்கை அறுப்பதற்கு 
நிலைக்களமாக இருக்கும்‌ இடம்‌ இவ்வுலகம்‌. உலகத்திற்கு 
- வருகிறவர்கள்‌ செருக்கைப்‌ போக்கிக்‌ கொள்ளலாம்‌; 
செருக்கைப்‌ பெருக்கியும்‌ கொள்ளலாம்‌. ஆற்றுக்குப்‌ 
போகிறவன்‌ தன்‌ உடம்பிலுள்ள அழுக்கை நீரிலே கழுவிக்‌ 
கொள்ளலாம்‌; அங்கு இருக்கிற சேற்றை உடலிலே பூசிக்‌ . 
கொள்ளவும்‌ கொள்ளலாம்‌. அதைப்போல இந்த உலகத்‌ 
இற்கு வருகிறவர்கள்‌ தம்‌ பொறிகளின்‌ வழியே சென்று 
சிற்றின்பத்தையே தேடி அலைந்து அநுபவித்து அதைப்‌. 
பிறர்‌ அடையாமல்‌ காவல்‌ காக்கிறார்கள்‌. ஆனால்‌ சிலர்‌ 
பொறிகளின்‌ பிடிப்பிலிருந்து விடுபட்டுப்‌ பேரின்‌ 
பத்தை அடைவதற்கான வழி வகைகளைச்‌ செய்து 
கொள்கிறார்கள்‌. இதே இடத்தில்‌ அவர்களோடு கூடவே 
வாழ்கின்ற மக்கள்‌ பலர்‌ *பெரும்பைம்‌ புனத்தினுட்‌ 
சிற்றேனல்‌ காக்கின்ற பேதைப்‌” பெண்ணைப்போல 
இருக்கிறார்கள்‌. தினை சாப்பிடுபவர்கள்‌ சிற்றின்பம்‌ தேடி 
நிற்பவர்களைப்‌ போன்றவர்கள்‌; நெல்லஞ்சோறு சாப்பிடு 
இறவர்கள்‌ பேரின்பம்‌ நாடி நிற்பவர்களைப்‌ போன்றவர்கள்‌. . 
இந்தக்‌ கருத்தை வள்ளியம்மை வரலாற்றிலே காண்‌ . 
கிறோம்‌. அது மட்டுமல்ல. இந்த நாட்டில்‌ புத்தகத்தில்‌ 
வராமல்‌ இருக்கிற நாடோடிப்‌ பாடலிலும்‌ இந்தக்‌ 
கருத்தைக்‌ காணலாம்‌. தகம்‌. 

ஒரு பரதேசி பாடிக்கொண்டு போகிறான்‌. தெருவிலே 


பிச்சை கேட்டுப்‌ போகிற அவன்‌, நமக்கு ஞான நூற்‌. 
கருத்தைப்‌ பிச்சையிட்டுக்கொண்டே போகிறான்‌. 


“நேற்றுக்‌ கொடுத்த பணம்‌-முருகா 
தெல்லுக்குச்‌ செல்லவில்லை-அதை 


தனிப்பரமானந்தம்‌ 95 


மாற்றித்‌ தாருங்காணும்‌-திருத்‌ தணி 
மலையில்‌ வேலவனே” 
என்பது ஒரு பாட்டு. நாடோடிப்‌ பாடல்களில்‌ அந்த அந்த 
நாட்டின்‌ வாசனை அடிக்கும்‌. இறைவனோ ஓட்டியிருக்கிற 
தத்துவ வாசனை நிரம்பிய நாடு இது; ஆதலால்‌, இந்தப்‌ 
பரதேசியின்‌ பாடலிலும்‌ தத்துவ வாசனை கமழ்ூறது. 
அந்தப்‌ பாட்டைச்‌ சற்று ஊடுருவிப்‌ பார்க்கலாம்‌. 


ந்த காலம்‌ என்று வவறு ககாள்ளும்‌ அள்‌. ஒரு 


அது காசைப்‌ போலவே இருக்கிறது. அதை எடுத்துப்‌ 
போய்க்‌ கடையில்‌ காட்டினான்‌. அவனுக்குக்‌ கடைக்காரன்‌ 
தினை அளந்து போட்டான்‌. அதை அவன்‌ வீட்டுக்குக்‌ 
. கொணர்ந்து குத்திப்‌ புடைத்துச்‌ சோறாக்கித்‌ தின்றான்‌. 
' ஓவ்வொரு தடவையும்‌ கடைக்காரன்‌ அவனுக்குத்‌ இனை 
தான்‌ கொடுத்தான்‌. ஆனால்‌ வேறு ஒருவனுக்கு நல்ல 
சம்பா அரிசியைக்‌ கொடுத்தான்‌. அதைக்‌ கண்டு இவனுக்‌ 
கும்‌ சம்பா அரிசி சாப்பிட வேண்டுமென்று ஆசை 
உண்டாயிற்று. கடைக்காரனைப்‌ பார்த்து, “எனக்கும்‌ 
சம்பா நெல்லே போடு!” என்றான்‌. அதற்கு அவன்‌, 
“இந்தக்‌ காசில்‌ இனை கொடுக்கும்படி எழுதியிருக்கிறது. 
்‌ காசை மாற்றி வா. உனக்கு நெல்‌ கொடுக்கிறேன்‌?” என்று . 
சொன்னான்‌. “அப்படியானால்‌ அந்தக்‌ காசை யார்‌ கொடுப்‌ 
பார்கள்‌??? என்று இவன்‌ கேட்டான்‌. “இந்தக்‌ காசை: 
உனக்கு யார்‌ கொடுத்தாரோ, அவரே அந்தக்‌ காசை 
யும்‌ கொடுப்பார்‌?” என்று அவன்‌ சொன்னான்‌. இவன்‌ 
. ஓடோடியும்‌ சென்று அந்த ட ட்டது கேட்கிறான்‌. 


_ “நேற்றுக்‌ கொடுத்த பணம்‌-முருகா . பத 
நெல்லுக்குச்‌ ன ர | 
டா மாற்றித்‌ தாருங்காணும்‌ ” 


88 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
என்கிறான்‌. இதன்‌ கருத்து என்ன? “என்னுடைய மனத்‌ 
தில்‌ உள்ள தீமை போய்ச்‌ சத்துவ குணம்‌ வரவேண்டும்‌. 
ராஜஸ தமோ குண மனத்தினால்‌ இன்பம்‌ பெற முடியாது, 
இப்பொழுதுள்ள மனத்தைக்‌ கொண்டு கல்ல அநுபவம்‌ 
பெறுவதற்குரிய முயற்கி செய்ய முடியவில்லை. இதை நீ 
எடுத்துக்கொண்டு எனக்கு ல்ல மனம்‌ தா" என்பதையே 
அந்தப்‌ பரதேச பாட்டுச்‌ சொல்கிறது. 
இந்தப்‌ பாட்டில்‌ வரும்‌ நெல்‌ என்பது திருவருட்‌ 
போகம்‌, உலகத்தில்‌ மக்கள்‌ எல்லாம்‌ ஐம்பொறிகளின்‌ 
வழியே இன்பத்தை நுகர்ந்து நடத்துகின்ற வாழ்க்கை, 
தனைச்‌ சோற்றைப்‌ போன்றது. . அதை உண்ணும்போது 
அதைப்‌ பறித்துக்கொள்ள யாராவது வந்துவிடப்‌ . 
போகிறார்களே என்று கல்லை. எடுத்து அடித்துக்‌ காவல்‌ 
புரிகிறார்கள்‌. எந்தப்‌ பொருளினிடத்திலும்‌ நமக்குப்‌ 
பற்று உண்டானால்‌ உடனே பகையும்‌ வரும்‌, எல்லாத்‌ 
துன்பங்களுக்கும்‌ மூல காரணமாக இருக்கிறது அவா. 
தரு பொருளினிடம்‌ ஆசை பிறந்துவிட்டால்‌, அந்தப்‌ 
பொருளை இச்சிக்கற பிறரிடம்‌ வெறுப்பு வரும்‌; அதனால்‌ 
. கோபம்‌ வரும்‌; கோபத்தினால்‌ பகை உண்டாகும்‌; பகை 
யினால்‌ ஹிம்ஸை முளைக்கிறது; பல கொலைகள்‌ நிகழ்‌ 
கின்றன. இவை எல்லாவற்றுக்கும்‌ மூல காரணமாக 
இருப்பது எது? அவா; ஆசை. தனி மனிதன்‌ ஆனாலும்‌ 
. பேரரசு ஆனாலும்‌ தன்‌ வாழ்வுக்கு ம்ற்றொருவன்‌ போட்டி 
யாக வருகிறானே என்ற எண்ணமும்‌ அதனால்‌ பகையும்‌ 
உண்டாவது உலக இயல்பு. 


..... தினை காத்தல்‌ 
... குனக்கும்‌, தனக்கு . உரியவர்களுக்கும்‌ உணவாவது 
தினை என்பதனால்‌ வள்ளிக்கு அதைக்‌ காப்பாற்ற. வேண்டு 
ப்ப ஆசை உண்டாயிற்று, ஆதலால்‌ அவள்‌ ஆலோலம்‌ 


தவிப்பரமானந்தம்‌ 89 


பாடிக்கொண்டு. இனைக்‌ கொல்லையைக்‌. காவல்‌ புரிகிறாள்‌. 
அவள்‌ பாட்டு: நமக்கு இனிமையாக. இருக்கிறது என்றா. 
லும்‌, இளியும்‌ குருவியும்‌ அவள்‌ பாட்டையா கேட்‌ 
இன்றன? அவள்‌ விடுகின்ற கல்லால்‌ அடிபடுகின்றன; 
துன்புறுன்றன. அவளைப்‌ பேதை என்று சொல்ல ஒரு 
காரணம்‌ உண்டு, உண்மையில்‌ அவள்‌ குறச்‌ சாதியைச்‌ 
சேர்ந்தவள்‌ அல்ல. அவள்‌ திருமாலினுடைய மகள்‌), 
முருகனுக்கு வாழ்க்கைப்பட வேண்டிய உரிமை 
உடையவள்‌, அவள்‌ குற மக்களுக்கு. மத்தியிலே வந்து. 
வளர்கிறாள்‌; தான்‌ யார்‌ என்பதை அறிந்துகொள்ளாமல்‌ 
வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்‌; தினைப்புனம்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌ . 
ஆன்மா இறைவனோடு ஒட்டி வாழ வேண்டியது. 
ஆனால்‌ அது உலகத்திலே பிறந்து, அறியாமையில்‌ சக்கி, 
பாசத்திற்‌ கட்டுப்பட்டு, எற்றேனல்‌ காக்கின்ற பேதைப்‌ 
பெண்‌ வள்ளியைப்‌ போல்‌ சிற்றின்பத்துக்காக முயன்று 
அதை நுகர்க்துகொண்‌ டிருக்கிறது. சிறையில்‌ அகப்பட்ட 
கைத, அதனையே தன்‌ வீடாகக்‌ கருதிச்‌ இறையில்‌ உள்ள 
மற்றக்‌ கைதிகளோடு உறவு கொண்டாடி வாழ்ந்து 
வருவதைப்‌ போல, இந்த உலகமாகிய சிறையில்‌: 
அடைக்கப்‌ பட்ட உயிர்கள்‌ தம்மைப்‌ போலவே இந்தச்‌. 
சிறையாதய உலகத்திற்கு வருகின்ற மற்ற உயிர்களோடு: . 
உறவு முறை கொண்டாடி வாழ்கின்றன. தம்முடைய 
சொந்த வீடு எது என்பதை உணராமல்‌ இருக்கின்றன. 
தினைப்‌ புனத்தில்‌ வள்ளியெம்பெருமாட்டி வாழ்ந்த வாழ்க்‌ ... 
கையைத்தான்‌ ஆன்மாக்கள்‌ இந்த உலகத்தில்‌ வாழ்ந்து . 
ணக எ ட 


. ஓட வந்தான்‌ . ம்‌ 
| a வள்ளிக்கு வாழ்வளிக்க முருகன்‌ எப்போது வந்த்ரன்‌? 
அந்தக்‌ குற மாது தங்களுடைய. குல. தெய்வமாகிய ... 


1 தத்து குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


முருகனைக்‌ கொஞ்சம்‌ கினைத்தாள்‌. நினைத்த மாத்திரத்திலே : 
ஓடிவந்துவிட்டான்‌, அவளுக்கு வாழ்வு அளிக்க. வள்ளி. 
யாகிய ஆன்மா தன்னை நினைக்கவில்லையே என்று அவன்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறான்‌. தன்னை மெல்ல நினைத்‌ 
தாலும்‌ உடனே வேகமாக ஓடிவந்து அருள்‌ செய்கிறவன்‌ 
முருகன்‌. வரவேற்புப்‌ பத்திரம்‌ வாசித்தளித்தால்‌ 
வருவேன்‌, மாலை போட்டுப்‌ போட்டோ எடுப்பதாயிரும்‌ : 
தால்தான்‌ வருவேன்‌ என்று அவன்‌ பிகு பண்ணிக்கொள்ள 
மாட்டான்‌. பருவம்‌ அறிந்து: ஓடிவந்து இன்பம்‌ 
அளிப்பவன்‌ அவன்‌. 
வள்ளி அவனை அடைவதற்குரிய பருவத்தை . 
அடைந்து விட்டாள்‌. அவள்‌ பருவம்‌ அடைந்துவிட்டாள்‌ 
என்பதைப்‌ பாட்டில்‌ வருகிற சொல்லே குறிக்கிறது. 


பேதை கொங்கை விரும்பும்‌ குமரனை. 


பருவம்‌ வந்தவுடனே ஆண்டவன்‌ ஓடிவந்தான்‌. . 
அவனிடம்‌ தான்‌ இன்பத்தை அடைய விரும்பி வந்தவனைப்‌ 
போல ஓடிவந்தான்‌. இதுதான்‌ பெரியவர்களுடைய 
தன்மை. யாருக்காவது அவர்கள்‌ உபகாரம்‌ செய்ய நினைத்‌ 
தால்‌ ஏதாவது சிறு வேலையை அவர்களுக்குக்‌ கொடுத்து . 
விட்டு, அந்த வேலைக்கு ஈடு செய்வதுபோலப்‌ பன்மடங்கு 


உபகாரம்‌ செய்வார்கள்‌. முருகனும்‌ அப்படியே செய்தான்‌... 


வள்ளிக்கு வாழ்வு அளிக்க. விரும்பினான்‌. ஆனால்‌ 
அவளிடம்‌ இருந்து தான்‌ இன்பம்‌ அடைய . விரும்பு 
இறவனைப்‌ போல ஓடிவந்தான்‌. தன்னைத்‌ திருமணம்‌ செய்து . 
- கொள்ளும்படியாக அவளிடம்‌ கெஞ்சிக்‌ கூத்தாடினான்‌. 


அவனுக்கு மணம்‌ ஆகவில்லையா? தேவர்களுக்கெல்‌ 
லாம்‌ அரசனான. இந்திரனுடைய பெண்‌ தேவ யானையை 
ஐராவதம்‌ சுமந்து வர, தேவர்கள்‌ யாவரும்‌ அந்த அழகான 
- பெண்ணை மணந்து. கொள்ளவேண்டுமென்று .முருகப்‌. - 


தனிப்பரமானந்தம்‌ 91 
பெருமானைக்‌ கெஞ்சிக்‌ கேட்டு மணம்‌ செய்துகொடுத்தார்‌ 
கள்‌. அந்தப்‌ பெருமாட்டியின்‌ அழகு வாடவில்லை; அவள்‌ 
 கிழவியாகப்‌ போய்விடவில்லை, இவன்‌ இன்னொரு 
_ மனைவியை நாடி ஓட, எந்தச்‌ சமயத்திலும்‌ முருகன்‌ விரும்பு 
இற்படி குறிப்பறிந்து செய்ய அவள்‌ காத்துக்கொண்டிருக்‌ 
கிறாள்‌. அவனோ குறச்‌ சாதியில்‌ பிறந்த ஒரு பெண்ணே. 

ம்ணந்து கொள்வதற்காக ஓடிவந்தான்‌. 
அவ்வாறு வந்ததற்குக்‌ காரணம்‌ என்ன? 


அழைத்தால்‌ வருவான்‌ 

- அவன்‌ பேரருளாளன்‌. தலையிலே சுமையை உடைய 
வன்‌ எங்கே சுமைதாங்கி, எங்கே சுமைதாங்கி என்று 
பார்க்க மாட்டானா? அதைப்போலத்‌ தன்பாலுள்ள அருட்‌ 
சுமையை வாங்கிக்‌ கொள்வார்‌ யார்‌ என்று தேடி ஓடி வரு. 
. கிறான்‌. தன்னிடம்‌ இருக்கும்‌ அருளை வாங்கிக்‌ கொள்ள 
ஆயத்தமாய்‌ இருப்பவர்களுக்கு உடனே அருளுதிறான்‌. 
' அவனைக்‌ கூப்பிடும்போதே ஓடிவரச்‌ சித்தமாக இருக்‌ 
இரான்‌. நாம்தாம்‌ அவனைக்‌ கூப்பிடுவதில்லை. உன்‌ கடவுள்‌ 
எங்கே இருக்கிறன்‌?" என்று கேட்ட இரணியனுக்குப்‌. 
பிரகலாதன்‌, “எங்கும்‌ இருப்பான்‌?” என்று சொன்ன 
- வுடனே, இவன்‌ எந்த இடத்திலும்‌ இருப்பான்‌ என்று. 
சொல்லிவிட்டானே; இரணியன்‌ . தட்டுகின்றது எந்த. 
இடமாக இருந்தாலும்‌ அந்த இடத்தில்‌ இருந்து வெளிப்‌ . 
பட வேண்டுமே!' என்று எண்ணி நரூங்கமூர்த்தி, 
£ இரணியன்‌ எங்கே தட்டுவான்‌? எங்கே தட்டுவான்‌?”? . 


என்று பார்த்துக்‌ கொண்டிருந்தானாம்‌. பிரகலாதன்‌. வார்த்‌. 


. தையைக்‌ காப்பாற்றும்‌ பொருட்டு இரணியன்‌ தட்டும்‌ 
.. இடத்திலே எழுந்தருளினான்‌ இறைவன்‌. நாம்‌ அன்பினால்‌ . 
ப தீட்டினால்‌ நம்மைக்‌ காப்பாற்ற அவன்‌ வருவான்‌. நாம்‌ 
தட்டுவது இல்லை; தட்டுவதாக நினைத்தால்‌ போதாது; 
நடித்தால்‌ போதாது, | 


92 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


என்‌ வீட்டுக்குப்‌ பக்கத்து வீட்டில்‌ தந்தி ஆபீசில்‌ 
வேலை செய்யும்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌. அவருடைய பிள்ளை 
தன்‌ தகப்பனார்‌ தந்தி அடிப்பதைப்‌ பார்த்திருக்கிறான்‌. அவ 
ரைப்போலவே அவனுக்கும்‌ தந்தி அடிக்கவேண்டுமென்று. 
ஆசை. அவர்‌ தம்‌ வீட்டில்‌ பழகுவதற்காக ஒரு டம்மிக்‌ 
கட்டையைக்‌ கொண்டு வந்து. வைத்திருக்கிறார்‌. அந்தப்‌ 
பிள்ளை அந்தக்‌ கட்டையில்‌, “கடகடகட்டுக்கட்டு'” என்று 
'தட்டுகிறான்‌. “நானும்‌ தந்தி அடிக்கிறேன்‌”” என்று அவன்‌ . 
சொல்றான்‌. அவன்‌ அடிப்பதை யாராவது கேட்க முடி 
யுமா? வேறு இடத்தில்‌ இருப்பவர்‌ அதைக்‌ கேட்க வேண்டு - 
மென்றால்‌ இணைப்பு வேண்டும்‌. நாமும்‌ தட்டித்தான்‌ ஆண்‌ 
டவனைக்‌ கூப்பிடுகிறோம்‌ என்று சொன்னால்‌,. அது அவன்‌ 
காதில்‌ விழ வேண்டுமே. ஈம்முடைய தட்டுக்கு ௮வனோடு 
இணைப்பு வேண்டும்‌. “மானும்‌ 'ஐந்தரைக்‌ கட்டையில்‌ பாடி, 
ஜாலராத்‌ தட்டி இறைவனைக்‌ கூப்பிடுகிறேனே ; அவன்‌ வரக்‌ 
காணோமே!” என்று சொன்னால்‌ பயன்‌ இல்லை. மெள்ளக்‌. 
கூப்பிட்டாலும்‌ போதும்‌; இணைப்பை அமைத்துக்கொண்டு 
கூப்பிட வேண்டும்‌. : உண்மையாகவே உள்ளம்‌ உருகி, 
இருதயத்தோடு இணைந்து கூப்பிட்டால்‌ அவன்‌ ஏன்‌ வர 
மாட்டான்‌? நாம்‌ தட்டுவது ஈம்‌ ரம்பிலே போய்‌ அடிக்க 
வில்லை; முருகா என்று போடும்‌ சத்தம்‌ பலமாக இருக்‌ 
கிறதே தவிர, இருதயம்‌ அதனோடு இணையவில்லையே! செடி. 
யில்‌ பூத்திருக்கிற ரோஜா மலரைப்‌. பறித்துச்‌ சட்டையில்‌. 
செருகிக்‌ கொண்டால்‌ செடியில்‌ இருக்கும்போது இருந்த 
அழகு அப்போது இருச்குமா? இறைவனுடைய நாமத்தை - 
'காக்காலே சொல்லிக்‌ கொண்டிருந்தால்‌ மட்டும்‌ போதுமா? 
இது செடியில்‌ இயற்கையாக இருக்கும்‌ மலரைப்‌ பறித்துச்‌ 


சட்டையில்‌ செருகிக்‌ கொள்வது போன்றதுதான்‌. காம்‌ .... 


சொல்வது நம்‌ இருதயத்துக்குக்கூடக்‌ கேட்பதில்லையே!/ 
அப்படி இருக்கும்போது ஆண்டவனுக்குக்‌ கேட்கவில்லையே ' 
என்று சொல்ல நாம்‌ யார்‌? . இருதயத்தோடு இணைந்து, 


தனிப்பரமானந்தம்‌ 58 


ஒன்றா, உள்ளுருகி அழைத்தால்‌ அவன்‌ காதில்‌ விழாமலா 
போகும்‌? அப்படிச்‌ சொல்கிற பக்திநிலை உண்டாகிவிட்‌ 
டால்‌, பக்குவம்‌ வந்துவிட்டால்‌, நமக்கு அருள்‌ செய்வதற்கு . 
அவன்‌ ஓடி வருவான்‌. அதில்‌ சிறிதும்‌ ஐயம்‌ இல்லை. . 

. நாடக மேடையில்‌ ஏறி ஒருவன்‌, அம்மா” என்று. 
கூப்பிட்டால்‌ அவனுடைய சொந்த அம்மாவா, “ஏன்‌ கூப்‌. 
மிட்டாய்‌?” என்று ஓடி வருவாள்‌? அம்மாவாக, 
வேஷம்‌ போட்டுக்‌ கொண்டிருக்கிறவன்தான்‌ வருவான்‌... 
நாடகத்தில்‌ நடிப்பதைப்போல நாம்‌ “முருகா? என்று கூப்‌. 
பிட்டால்‌ முருகன்‌ ஓடி வருவானா? 


“நாடகத்தால்‌ உன்‌ அடியார்‌ போல்‌ நடித்து 
நான்‌ நடுவே 
வீடகத்தே புகுந்திடுவான்‌ மிகப்பெரிதும்‌ 
விழைகின்றேன்‌ ”' 

என்று மாணிக்கவாசகர்‌ சொல்கிறார்‌. 

ஆண்டவன்‌ நமக்கு அருள்‌ செய்யவில்லை என்று. 
குற்றம்‌ சொல்வதற்கு முன்னால்‌, இருதயத்தோடு ஒட்டி, : 
உள்ளுருக இறைவ்னை அழைக்கக்‌ கூடிய நிலை நமக்கு வர 
வேண்டும்‌. அப்படிக்‌ கூப்பிடும்‌ வன்மை வந்தால்‌ 
ஆண்டவன்‌ நமக்கு அருள்‌ கொடுக்க ஓடி வரக்‌ காத்‌இருக்‌ 
இரான்‌. இதனை ஈமக்கு மிரூபிக்கிறாள்‌ வள்ளியெம்பெரு 
மாட்டி. அவள்‌ குறத்தி வேஷத்தில்‌ இருந்தாலும்‌ எம்பெரு. 
மானுடைய சினைப்போடு இருந்தாள்‌. முருகனையே நினைக்‌. 
- திற சாதி அவள்‌ பிறந்த சாதி, குறச்சாதியினர்‌ என்ன. 
செய்வார்கள்‌ தெரியுமா? சங்க நூல்‌ சொல்கிறது. நிலத்தில்‌ . 
தினைப்‌ பயிர்‌.விளைந்தால்‌ விளைந்த பயிரின்‌ முதல்‌ கதிரை 
அறுத்துக்கொண்டு போய்‌ இறைவன்‌ திருக்கோயிலில்‌ 
கட்டிவிட்டு வருவார்கள்‌; . அல்லது ஆண்‌டவனுக்குப்‌. 
படைப்பதற்காக அதனைத்‌ தனியாகச்‌ சேமித்து வைப்பார்‌ 
கள்‌, எந்தப்‌ புதிய பொருளையும்‌ முருகனுக்கே உரிமை. 
யாக்குவது அவர்கள்‌ வழக்கம்‌, ம்‌ ம 


94 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
“கடியுண்‌ கடவுள்‌?” 


என்று குறும்தொகையில்‌ ஒரு பாட்டுக்‌ கூறுகிறது. முதல்‌ 
முதலாக வீளைவது ஆண்டவனுக்கு உரியது. புதிதாக 
விகாந்ததை உண்ணும்‌ கடவுள்‌ முருகன்‌. எல்லா வகை 
யிலும்‌ முருகனையே நினைந்து வாழ்கின்ற குறச்சாதி மக்க 
ளுக்கடையே வாழ்ந்த வள்ளி முருகனை கினைத்தாள்‌. . 
அவளிடம்‌, தான்‌ இன்பம்‌ நுகர வந்தவனைப்போல முருகன்‌ ' 
ஓடி வந்தான்‌. அவள்‌ அவனிடம்‌ போகவில்லை. 5 


கருணை மலிவு 


குரப்கறிக்‌ கடைக்குப்‌ போய்‌ மாம்‌ கத்தரிக்காய்‌ 
வாங்கி வருகிறோம்‌. சில சமயங்களில்‌ சரக்கு மலிந்து 
போனால்‌ காய்கறிக்காரி வீட்டு வாசலிலேயே காயைக்‌ : 
கொண்டு வந்து விற்கறோள்‌. அதனை வாங்கிச்‌ சமைத்து ப 
உண்டோம்‌. சரக்கை விற்று லாபம்‌ பெறக்‌ கருதி வந்த : 
- வகரப்போல அவள்‌ வந்தாலும்‌, அதனால்‌ நன்மை அடை 
- இறவர்‌ யார்‌? அதனை வாங்கிச்‌ சுவைத்து உண்பவர்‌ 
களாகிய நாம்‌ அல்லவா? அதனைப்போல, அருள்‌ மலிக்‌ 
இருக்கிற முருகப்பெருமான்‌, தன்பாலுள்ள அருளைக்‌ I 
கொடுக்க வள்ளீயெம்பெருமாட்டி வாழ்ந்த தினைப்புனம்‌ 
தேடி வருகிறான்‌. “அம்மா, உன்‌ கை நல்ல கை. நீ முதலில்‌. 
கைவைத்தால்‌ என்‌ சரக்கு எல்லாம்‌ நிமிஷத்தில்‌ போணி 
.  யாடவிடும்‌'” என்று காய்‌ விற்பவள்‌ சொல்வதைப்போல, 
அவன்‌ வள்ளியெம்பெருமாட்டியிடம்‌ . ஓடி வந்து கெஞ்சு 
கிறான்‌. தனக்குரிய லாபத்தைத்‌ தேடி வருபவனைப்போல 
்‌ வருகிறான்‌. “பெரும்‌ . பைம்புனத்தினுட்‌ சிற்றேனல்‌ 
... காக்கின்ற பேதை கொங்கை விரும்பி” வருகிறான்‌. அவளை 
ஆட்கொள்வதற்காகவே அவன்‌ வருகிறான்‌. 


தனிப்பரமானந்தம்‌ 95 
3 


மெல்ல மெல்ல உள்ளுதல்‌ 


. அடுத்த இரண்டடிகளில்‌ அருணரியார்‌, உயிருக்கு 
அவன எப்படி வாழ்வு அளிக்கிறான்‌ என்று சொல்கிறார்‌. 


மெய்யன்‌ பினால்‌ 
“மெல்ல மெல்லஉள்ள 
அரும்புந்‌ தனிப்பர மானந்தம்‌ 
தித்தித்‌ தறிந்தஅன்றே. 

“சிற்றேனல்‌ காக்கின்ற பேதை கொங்கை விரும்புங்‌ 
குமரனை” மெல்ல மெல்ல உள்ள வேண்டும்‌; மெதுவாக, 
மெதுவாக நினைக்க வேண்டும்‌; தியானம்‌ செய்ய வேண்டும்‌. 
கடுங்கோடைக்‌ காலத்தில்‌ நாக்கு வறள, நெடுந்தூரம்‌. 
பிரயாணம்‌ செய்து களைப்படைந்து வருகின்ற ஒருவனுக்கு 
நீர்‌ கொடுத்தால்‌ அவன்‌ அதைச்‌ சிறிது சிறிதாகவே பருகு 
வான்‌. மடக்கென்று வேகமாகக்‌ குடித்தால்‌ தொண்டை 
விக்கக்கொள்ளும்‌. நீண்ட மாள்‌ கோயிலே அடிபட்டவ 
னுக்கு கோய்‌ தெளிந்தவுடன்‌ உணவைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்‌ 
சமாகக்‌ கொடுங்கள்‌ என்று டாக்டர்‌ சொல்வார்‌. பல பல 
கால்மாக இறப்பு, பிறப்பு ஆகிய பிணிகளிலே வேதனைப்‌ 
பட்டுக்‌ காய்ந்து கருகிப்போய்‌ இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு 
இறைவனது அருள்‌ தண்ணீரைப்‌ பாய்ச்ச வேண்டுமென்‌ 
“மால்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகத்தான்‌ பாய்ச்ச முடியும்‌, ஆறு 
நிறைய வெள்ளம்‌ போகிறதே என்று அந்த ஆற்றுக்கு 
அருகில்‌ உள்ள வயலுக்குத்‌ தண்ணீர்‌ பாய்ச்ச ஆற்றின்‌ 
-கரையையே உடைத்துவீட முடியுமா? ஆற்றிலே வெள்ளம்‌. 
போனாலும்‌ மடை வழியேதான்‌ பாய்ச்ச வேண்டும்‌. . 


அது மாத்திரம்‌ அல்ல. இறைவனது தியானம்‌ எளி 
இல்‌ மனிதனுக்குக்‌ கட்டாது, பழக்கத்தால்‌ பல படிகளை 


96 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
ஒவ்வொன்றாகக்‌ கடந்தால்தான்‌ முன்னேற முடியும்‌. மாடி 
ஏறும்போது ஓவ்‌ வொரு படியாகக்‌ காலைத்‌ தூக்கி வைத்துத்‌ 
தான்‌ ஏறுகிறோம்‌. இருநூறு வார்த்தைகளை ஒரு குழக்தை 
ஒரே நாளில்‌ கற்றுக்‌ கொண்டுவிட முடியுமா? ஒவ்வொரு 
வார்த்தையாகத்தான்‌ அது கற்றுக்‌ கொள்ளும்‌. வாயிலே 
போட்ட கவளத்தை நன்றாக மென்று உள்ளே செலுத்திய 
பிற்பாடுதான்‌ மற்றொரு கவளத்தை Ee போட்டுக்‌ 
கொள்கிறோம்‌. 

அந்த வகையில்‌ னன்‌ க்‌ தத்துவத்தைத்‌.தெரிந்து 
கொள்ள வேண்டுமென்றால்‌: மெல்ல மெல்ல உள்ள வேண்‌ 
டும்‌. மெல்ல மெல்ல என்பது தாமச குணத்தைச்‌ சொல்ல 
வில்லை. அமைதியாகத்‌ தியானம்‌ பண்ணவேண்டும்‌. நாம்‌. 
ஒவ்வொரு தடவையும்‌ அவன்‌ திருநாமத்தை உச்சரிக்கும்‌ 
போது அது நமது உள்ளத்திலே பதியும்படியாகத்‌ தியா 
னிக்க வேண்டும்‌. அப்படித்‌ தியானித்தால்‌, இன்பம்‌ உண்‌ 
டாகும்‌, அவனை இருதயம்‌ ஒன்றி மெல்ல மெல்ல உள்ளி. 
னால்‌ ஆனந்தம்‌ அரும்பும்‌; பரமானந்தம்‌ அரும்பும்‌; தனிப்‌ 
பரமானந்தம்‌ அரும்பும்‌, நாம்‌ சுகமென்று சொல்லும்‌ நுகர்ச்‌ 
சிக்கு அப்பாற்பட்ட மிக உயர்ந்த இன்பம்‌ அந்தத்‌ தனிப்‌. 
பரமானந்தம்‌, தனி என்பது ஒப்பற்றது என்பதைக்‌ குறிப்‌. 
பது. தனக்குச்‌ சமானம்‌ இல்லாத, மேல்‌ ஒன்றும்‌ இல்லாத, . 
மிக உயர்ந்த ஆனந்தம்‌ அது. அது இறைவளை மெல்ல. 
- மெல்ல உள்ளுவதனால்‌ அரும்பும்‌. 


ஆனந்தம்‌ அரும்புதல்‌ 
. நன்றாகப்‌ பச உடைய ஒருவனுக்கு உணவைப்‌ 
ல ததால்‌ ஒரு. பிடி  சாப்பிட்டவுடனேயே அவன்‌ பனி. 
தீர்ந்துவிடாது. ஓர்‌ அளவுக்குப்‌ பசி தரலாம்‌. அதைப்‌ 
போல இறைவன்‌ நாமத்தை ஒரு முறை சொன்னால்‌ அந்த ... 
அளவுக்குப்‌ பயன்‌ உண்டு. .மெல்ல மெல்லத்‌ தியானிக்க ... 


தீனிப்பரமானந்தம்‌ தர்‌ 


ன ட்ப ரல்‌ ஆனந்தம்‌ உண்டாகிறது. மேலும்‌ விடாமல்‌ 
சொன்னால்‌ பரமானந்தம்‌ உண்டாறெது. சொல்லிக்‌ 
கொண்டேயிருந்தால்‌ . தனிப்‌ பரமானந்தம்‌ அரும்புகிறது. 
சொல்லிக்கொண்டே இருக்கும்‌ ஒரு கிலையை எய்திய பின்‌ 
“தான்‌ அந்த இன்பம்‌ உண்டாகும்‌ என்பது அல்ல, ஒரு 
பிடி கவளம்‌ சாப்பிட்டவனுக்கே அதன்‌ இன்பம்‌ உண்‌ 
டென்றால்‌ ஒருமுறை இறைவனது நாமத்தை மனம்‌ கலந்து 
தினமும்‌ சொல்கிறவனுக்கு அதனால்‌ பயன்‌ உண்டாகாமலா 
“போகும்‌? பெரியவர்கள்‌, “நான்‌ ஆனந்தம்‌ அடைந்தேன்‌” 
என்று எடுத்துச்‌ சொல்லும்போது, அவர்களுடைய உள்‌ 
ளத்தில்‌ ஆனந்தத்தின்‌ ஒரு துளி அரும்பியிருக்கறது என்‌ . 
, பதைத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. ஆனந்த வெள்ளத்தில்‌ 
மூழ்கினால்‌ பேச வராது. பரமானந்தம்‌ அரும்பும்‌ கிலை 
ஆரம்ப நிலை. ஆனந்த வெள்ளத்தில்‌ மூழ்கும்‌ சிலை வேறு. 

இறைவனது நாமத்தை மெல்ல மெல்ல உள்ள 
உள்ளப்‌ படிப்படியாக இன்பம்‌ உண்டாகும்‌. இந்த உலக 
இயலில்‌ உழைக்கின்ற உழைப்பின்‌ அளவுக்குப்‌ பயன்‌ 
கிடைக்கிறது என்றால்‌, அருள்‌ நெறியில்‌ உழைத்த உழைப்‌ 
புக்குப்‌ பயன்‌ இல்லை என்று சொல்பவர்‌ யார்‌? தியானம்‌. 
உண்மையாக இருந்தால்‌ உண்மையாக. இன்பம்‌ அரும்பு 
வதைக்‌ காணலாம்‌. 

.. தொழிலாளி லற எற்‌ உழைப்புக்கு ்‌ அதிக 
மாகவே ஊதியம்‌ கேட்கிருன்‌. அதனை முதலாளி கொடுக்க . 
மறுக்கிறான்‌. அதனால்‌ குழப்பம்‌ உண்டாகிறது. முத . 
'லாளியோ தான்‌ . கொடுக்கின்ற ஊதியத்திற்கு. அதிக . 
மாகவே தொழிலாளிகளிடமிருந்து வேலை வாங்க நினைக்‌ 
கிறான்‌. அதனைத்‌ தொழிலாளி . செய்ய திம்‌ 
அதனால்‌ குழப்பம்‌ உண்டாகிறது. . 
"ஆண்டவன்‌ பெருங்‌ கருணையாளன்‌. அவன்‌ நாம்‌ எவ்‌ 
“வளவுக்கு உழைக்கிறோமோ அதனைவிடப்‌ பன்மடங்கு 
கன்சி க்‌ மெல்ல மெல்ல ஆண்டவனைத்‌ இியா 


95 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


னிப்பதன்‌ மூலம்‌ தம்‌ உள்ளத்தில்‌ அரும்பிய ஆனந்தத்தைச்‌ 
சுவைத்துக்‌ காந்தியடிகள்‌ பேசினார்‌. இன்னும்‌ பலர்‌ தாம்‌ 
பெற்ற ஆனந்தத்தைப்‌ பற்றிச்‌ சொல்லியிருக்கறார்கள்‌. 
அவை யாவும்‌ பொய்யா? 

உலகியலில்‌ ஈடுபட்டிருக்க நமக்கு, உடம்புக்கும்‌ அப்‌ 
பாற்பட்ட ஆனந்தத்தைச்‌ சுவைத்து, பொறிகள்‌ எல்லாம்‌ 
அடங்க நிற்கச்‌ சமாதி நிலையை அடைவது முடியாமல்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌ சின்னச்‌ சின்னத்‌ துளியாக அரும்பு 
கின்ற ஆனந்தத்தை அநுபவிக்கலாம்‌. அது அரிது அல்ல. 
- வள்ளிமணாளனை மெய்யன்‌ பின।லே மெல்ல மெல்லத்‌ தியா 
_னித்தால்‌, அந்த உழைப்புக்கு ஏற்ப ஆனந்தம்‌ அரும்பும்‌. 
நம்‌ கண்‌ எதிரே வாழ்ந்த ரமண மகரிஷியைப்‌ பார்த்‌ 
தோமே, அவர்‌ சின்னப்‌ பிராயத்திலே குறும்புகள்‌ புரிந்த 
குழந்தையாக இருந்தார்‌. பின்பு இறைவன்‌ திருவருளில்‌ ஈடு 
பட்டு, அடைந்த இன்ப நிலையையும்‌ கண்டோம்‌. எத்த 
கைய முரடர்களாக இருந்தாலும்‌ ஆண்டவனை மெல்ல 
மெல்லத்‌ தியானம்‌ செய்ய ஆரம்பித்தார்களானால்‌, அவர்‌ 
களுடைய மனத்திலே அமைதி பிறக்கும்‌; இன்ப மலங்களைப்‌ 
பெற்று, தனிப்‌ பரமானந்தத்தைச்‌ சுவைக்கத்‌ தொடங்கு 
வார்கள்‌. அதன்பின்‌ அவர்களுடைய போக்கே மாறிவிடும்‌. 
புளிக்கும்‌ மாங்காய்‌ மரத்திலே இருக்கிறது. பச்சைப்‌ 
பசேல்‌ என்று இருக்கும்‌ அந்த மாங்காயைப்‌ பறித்தால்‌ 
கண்ணீர்‌ விடுவது போலப்‌ பால்‌ வடிகிறது. அது பழுத்து. 
விட்டால்‌ என்ன ஆகிறது? அதன்‌ பச்சை நிறம்‌ பொன்‌ 
னிறமாகிறது. கடினமாய்‌ இருந்தது போய்‌ நெகிழ்ச்சி 
பெறுகிறது. அதன்‌ புளிப்பு மாறி இனிப்பாகிறது. நன்றா 
கப்பழுத்துவிட்டால்‌ யாரும்‌ பறிக்காமல்‌ தானாகவே மரத்தி 
லிருந்து நழுவிவிடுகிறது. அந்த நிலை எப்படி வருஇறது? 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக வருகிறது. நாமும்‌ ஆண்டவன்‌ 
பாதத்தை நினைந்து அவனைத்‌ தியானம்‌ பண்ணப்‌ பண்ண, 
அந்தத்‌. தியானம்‌ உள்ளத்தில்‌ ஏற ஏற, உள்ளத்தில்‌ 


த்ளிப்பரமானந்தம்‌ . 99 


ஆனந்தம்‌ அரும்பும்‌. இது இவ்வுலக வாழ்வில்‌ உண்மை 
யில்‌ நடக்கக்கூடியதே அன்றிக்‌ கற்பனை அன்று. 
இறைவனை மெய்‌ அன்பினால்‌ மெல்ல மெல்ல உள்ள 
ஆரம்பித்தால்‌, தியானிக்கத்‌ தொடங்கினால்‌, வன்மையாகப்‌ 
பேசுகிற தன்மை மாறிவிடும்‌. அப்புறம்‌ அவர்களுக்குக்‌ 
கடுமையாகப்‌ பேச வராது. உலகம்‌ முழுவதிலும்‌ வாழும்‌ 
மக்களைச்‌ சகோதரர்களாகவே பார்க்கும்‌ கிலை வந்துவிடும்‌. 
இத்தகைய மனப்‌ பக்குவம்‌ வந்துவிட்டால்‌, வள்ளியெம்‌ 
பெருமாட்டியை முருகன்‌ தேடி வந்தது போல, நமக்கும்‌ 
. அருள்‌ இன்பம்‌ கொடுக்க அவன்‌ ஓடி வருவான்‌. 

தன்னை நாடி இன்பம்‌ நுகர்வானைப்போல ஓடி வந்த 
முருகனை வள்ளி அணைக்கவீல்லை முதுகு கூனிக்‌ குறுகிப்‌ 
போன கிழவனாக வந்தான்‌. நாடகம்‌ ஆடினான்‌. அவள்‌ 
அவனை லட்சியம்‌ செய்யவில்லை. யானை வந்து அவளைப்‌ 
பற்றி இழுக்கப்‌ போனபோது, “ஆவிக்கு மோசம்‌ வரும்‌” 
என்று தெரிந்து கொண்டபோது, “என்னைக்‌ காப்பாற்ற 
உன்னைத்‌ தவிர வேறு யாரும்‌ இல்லை; உன்‌ பற்றன்றி 
எனக்கு வேறு ஒரு பற்றும்‌ இல்லை'' என்று அவனைப்‌ 
போய்த்‌ தழுவிக்‌ கொண்டாள்‌. - இறைவன்‌ அவளை ஆட்‌ 
கொண்டான்‌. அவளுக்கு எல்லையில்லா ஆனந்தத்தைக்‌ 
கொடுத்தான்‌: 

அத்தகைய ஆனந்தம்‌ கனவில்‌ காண்பது அல்ல; புத்த 
கத்தில்‌ எழுதியிருக்கிறது மாத்திரம்‌ அல்ல; இந்த உலகத்‌ 
இல்‌ மக்குப்‌ பயன்படாதது அல்ல; மனிதப்‌ பிறவிக்கு 
அப்பாற்பட்ட தும்‌ அல்ல; அரும்பும்‌ தனிப்‌ பரமானந்தத்தை 
இந்தப்‌ பிறவியிலேயே நமக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ கொள்ள 
லாம்‌. 


கரும்பும்‌ தேனும்‌ A 
சிற்றேனல்‌ காக்கின்ற பேதைகொங்கை 

வரம்பும்‌ குமரனை மெய்யன்பி னால்மெல்ல 
மெல்லஉள்ள 


100. குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


அரும்பும்‌ தனிப்பர மானந்தம்‌ தித்தித்து அறிந்த 
அன்றே 

கரும்பும்‌ துவர்த்துச்செந்‌ தேனும்‌ புளித்துஅறக்‌ 
கைத்ததுவே. 


நம்மிடம்‌ உள்ள பொறிகள்‌ எல்லாவற்றையும்‌ 
விட மாக்குத்தான்‌ அதிக ஆதிக்கம்‌ செலுத்துகிறது. 
நாக்காஒய பொறிக்கு நாம்‌ அடிமைப்பட்டிருக்கிறோம்‌. 
நல்ல இனிமையான சங்கதேத்தைக்‌ கேட்டு அநுபவிக்‌. 
கிறோம்‌. அதைச்‌ சொல்லும்போது, அவர்‌ பாடிய பாடல்‌ 
தேன்‌ மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறோம்‌. நமது அன்‌ 
பிற்குரிய குழந்தையைப்‌ பார்த்துக்‌ கட்டிக்‌ கரும்பே என்று. 
பாராட்டுகிறோம்‌. இப்படி, எந்தப்‌ பொறியினால்‌ இன்பம்‌ 
அடையக்கூடிய பொருளாயினும்‌ அதற்கு நாக்காகிற 
்‌ பொறியினால்‌ இன்புறும்‌ பொருளை உபமானமாகச்‌ சொல்‌ 
கிறோம்‌. நம்‌ வாழ்வில்‌ நாக்கு எல்லாப்‌ பொறிகளையும்‌ 
விட அதிகம்‌ ஆட்சிசெலுத்துகிறதுதான்‌ அதற்குக்காரணம்‌. 

குழந்தை பிறந்த உடனேயே பாலைச்‌ சுவைத்துக்‌ 
குடிக்கன்றது. பிறக்கும்பொழுது அது காக்குக்கு அடி 
. மையாகிவிடுகிறது. கடைசியில்‌ இற்க்கும்பொழுது என்ன 
ஆகிறது? “காது கேட்கவில்லை; கண்மூடிப்‌ போய்விட்டது. : 
வாயும்‌ கிட்டிவிட்டது. பஞ்சால்‌ பாலைத்‌ தோய்த்துத்‌ . 
தோய்த்து விட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. இப்பொழுதோ, 
இன்னும்‌ சற்று நேரத்திலோ போய்விடும்‌”? என்று சொல்‌ . 
கிறார்கள்‌. பாலிலே ஆரம்பித்த வாழ்க்கை, பாலிலேயே 
முடிகிறது. இறக்கும்‌ அளவும்‌ அவனை அடிமையாக்கி 
வைத்திருப்பது நாக்காகிய பொறி ஒன்றுதான்‌. நாக்கின்‌ 
சுவைக்கு நாம்‌ அடிமைப்பட்டிருப்பதாலேயே, ம்ற்றப்‌ 
:பொறிகளால்‌ நுகரும்‌ இன்பத்தைத்‌ தரும்‌ பொருள்‌ 
்‌ களையும்‌, தேன்‌ என்றும்‌, பால்‌ என்றும்‌, கரும்பு என்றும்‌... 
“சொல்கிறோம்‌, : த்‌ | 


தனிப்பரமானந்தம்‌ 101 


அருணலரியார்‌, ஏற்றேனல்‌ காக்கின்ற பேதை 
கொங்கை விரும்பும்‌ குமரனை மெய்யன்பினாலே மெல்ல 
மெல்ல உள்ளுவதனால்‌ அரும்புகின்ற தனிப்‌ பரமானந்தத்‌ 
தைச்‌ சுவைத்தவர்‌ களுக்குக்‌ கரும்பும்‌ துவர்த்துப்‌ போகும்‌; 
செந்தேனும்‌ புளித்துப்‌ போய்ப்‌ பிறகு கசந்தே போகும்‌”? 
என்கிறார்‌. கரும்பையும்‌, தேனையும்‌ சுவைப்பது நாக்கு. 
துவர்த்துப்‌ போன கரும்பை நாக்கு விரும்புமா? புளித்துப்‌ 
போன தேனை விரும்புமா? விரும்பாது. கரும்பும்‌ தேனும்‌ 
நாக்கினால்‌ அடைகின்ற இன்பத்தைக்‌ குறிப்பதானாலும்‌ 
பொறிகளினால்‌ அடைகின்ற இன்பம்‌ அனைத்துக்கும்‌ 
அவை இரண்டும்‌ அடையாளம்‌. முருகனைத்‌ தியானித்து 
வரும்‌ ஆனந்தத்தைச்‌ சுவைத்த பிறகு உலக இன்பம்‌ 
அனைத்தும்‌ சுவையற்றனவாகிவிட்டன; வெறுப்பை 
அளிப்பவை ஆகிவீட்டனவாம்‌. 

ஒரு விருந்து சாப்பிடப்‌ போகிறோம்‌. ஜிலேபி போடு 
கிறார்கள்‌. அதை உண்ணுகிறோம்‌. அதற்குப்‌ பிறகு 
- சேமியா பாயசம்‌ கொண்டு வருகிறார்கள்‌. அதனை வேண்‌ 
டாம்‌ வேண்டாம்‌ எனச்‌ சொல்கிறோம்‌. சேமியா பாயசம்‌ 
்‌ இனிப்புடையது அல்ல என்பதாலா? இல்லை, இல்லை. மிக 
்‌. இனிப்பான ஒன்றை முதலிலே சாப்பிட்ட பிறகு, சாதா 
ப ரண இனிப்புடைய மற்றொன்றைக்‌ கொடுத்தால்‌ அது 
சுவைப்பது இல்லை. எல்லோரும்‌ காபியை விரும்பிச்‌ சாப்‌. 
பிடுகிறார்கள்‌. ஆனால்‌ பாதாம்‌ ஹல்வா சாப்பிட்ட பிறகு 
காபியைச்‌ சாப்பிட்டால்‌ அது கசக்கிறது. தினமும்‌ சாப்பிடு . 
கிற சாப்பாட்டிலேயே ஒன்று மிக இனிப்பதானால்‌, மற்‌ 
றொன்று சுவை இழந்துவிடும்போது, பேரின்பத்தைத்‌ 
“தித்தித்து அறிந்த பிறகு, சிற்றின்பத்திலே சுவை எப்படி 
இருக்கும்‌? “கரும்பும்‌ துவர்த்துச்‌ செந்தேனும்‌ புளித்து 
அறக்‌ கைத்ததுவே”' என்பது உண்மை அநுபவம்‌. 

கரும்பும்‌ தேனும்‌ ஐது பொறிகளினாலும்‌ அடைகின்ற 
இன்பங்களுக்கு அடையாளமாக இருக்கின்றன. கரும்பு - 

குறிஞ்9-8 | 


102. குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
ஒருவனுடைய முயற்சியினாலேவீளைந்து,அவனுக்கு இன்பத்‌ 
தைக்‌ கொடுக்கின்ற பொருள்‌. தேன்‌ ஒருவனுடைய முயற்சி 
இல்லாமலேயே விளைந்து அவனுக்கு இன்பத்தைத்‌ தரு. 
இன்ற பொருள்‌. மனிதனுடைய இன்பங்கள்‌ இரண்டு 
வகை, தன்னுடைய முயற்சியினாலே பெறுகின்ற இன்பம்‌ 
ஒருவகை; முயற்சி இல்லாமலேயே பண்டைத்‌ தவத்தின்‌ 
பயனாக அடையும்‌ இன்பம்‌ ஒரு வகை. கரும்பும்‌ தேனும்‌ 
. அந்த இரண்டையும்‌ குறிக்கின்றன. அரும்பும்‌ தனிப்‌ 
பரமானந்தத்தின்‌ ஒரு துளியைச்‌ சுவைத்தாலும்‌ போதும்‌; 
பிறகு கரும்பும்‌ துவர்த்துப்‌ போய்விடும்‌; செந்தேனும்‌ 
புளித்து, அறவே கைத்துப்‌ போய்விடும்‌. ஐந்து இந்திரியங்‌ 
களினாலே அநுபவிக்கின்ற இன்பம்‌ யாவும்‌ நமக்குத்‌ 
துவர்த்துப்‌ போய்விடும்‌; புளித்துப்‌ போய்விடும்‌; கைத்துப்‌ 
போய்விடும்‌ என்பது இதன்‌ குறிப்பு. ்‌ ன்‌ 
தனைப்புனம்‌ காத்துக்‌ கொண்டிருந்த பேதைப்‌ பெண்‌ 
ணாகிய வள்ளியைப்‌ போல, ஆன்மாக்கள்‌ இந்த அகன்ற 
உலகமாக வனத்தில்‌, சிற்றேனல்‌ போன்ற சிற்றின்பத்‌ 
தைக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கின்றன. தினைப்‌ புனத்தில்‌ 
சிற்றேனல்‌ காப்பதையே தன்‌ தொழிலாக எண்ணியிரும்‌ 
தாள்‌ வள்ளியம்மை. ஆனால்‌ இறைவனை அடைந்த மாத்‌ 
தரத்தில்‌ அவள்‌ இந்த நிலைக்கு மீட்டும்‌ வராத பேரின்ப. 


நிலையை எய்திவிட்டாள்‌. நாமும்‌ அவன்‌ அருட்பேற்றை 


அடைந்தால்‌, இந்த. உலகத்தில்‌ மீட்டும்‌ வந்து த்க்‌ 
நிலையை அடைந்துவிட முடியும்‌, 


முன்னும்‌ பின்னும்‌ 

சமய நெறியிலே சாதனம்‌ புரிகின்றவர்களைப்‌: . 
பார்த்தால்‌ பலருக்கு அவர்கள்‌ செயல்‌ பைத்தியக்‌ 
காரத்தனம்‌ என்று தோன்றும்‌. ஏழு வயசுப்‌ பெண்‌ . 
குழந்தை இருக்கிறாள்‌. அவளை மணப்பதற்குரிய உரிமை 
பெற்ற அத்தான்‌ அவள்‌ வீட்டில்‌ இருக்கிறான்‌. அவனுக்கு 


- தீனிப்பரமானந்தம்‌ 104 
வயசு பதினாறு. ஒருநாள்‌ அவன்‌ தன்‌ மாமன்‌ மகளை அணைத்‌ 
'அக்கொள்கிறான்‌. அவளோ அவன்‌ பிடியில்‌ இருந்து 
ஓடு. விடுகிறாள்‌. அவளுக்கு அவனுடைய முகத்திலுள்ள 
மீசை குத்துவது அருவருப்பை அளிக்கிறது. அந்தப்‌ 
பெண்‌ பருவம்‌ அடைந்தவுடனே, அவனே அவளை மணந்து 
கொள்கிறான்‌. அவளுக்கு இன்பம்‌ கொடுக்கிறான்‌. அப்‌ . 
போது அந்தப்‌ பெண்‌ நினைக்கிறாள்‌. “அடடா! நமக்கு 
இந்த இன்பம்‌ தெரியாமல்‌ போய்விட்டதே! அவர்‌ 
கைகளைப்‌ பிடித்து உதறி எறிந்தோமே; அது எவ்வளவு 
பைத்தியக்காரத்தனம்‌!'” என்று நினைக்கிறாள்‌. 


“கன்னிகை ஒருத்திசிற்‌ நின்பம்வேம்‌ பென்னினும்‌ 

- கைக்கொள்வள்‌ பக்குவத்தில்‌; 
. கணவனருள்‌ பெறின்முனே சொன்னவா 

க ட தட | றென்னெனக்‌ 

_ கருதிநகை யாவள்‌ ;அதுபோல்‌ | ச்‌ 
. சொன்னபடி கேட்குமிப்‌ பேதைக்கு நின்‌ கருணை . 

- தோன்றிற்‌ சுகாரம்பமாம்‌””' .. 
என்று பாடுகிறார்‌ தாயுமானவர்‌. 
ப நம்‌ உள்ளங்களில்‌ இன்றைக்குக்‌ கன்னியாகிய 
பேதைப்‌ பெண்ணைப்‌ போல ஆண்டவனைத்‌ தியானிப்‌ 
பதனால்‌ இன்பம்‌ உண்டாகவில்லை. நாம்‌ மெய்யன்பினால்‌ 
உள்ளுவதில்லை. நாம்‌ இன்னும்‌ பக்குவம்‌ அடையவில்லை. 
பக்குவம்‌ நமக்கு வந்துவிட்டால்‌ அவனைத்‌ தியானம்‌ செய்‌ 
யும்போது ஆனந்தம்‌ நமது உள்ளத்தில்‌ அரும்பும்‌, அதைச்‌ 
சுவைத்த பிறகு, “அடடா, இந்த இன்பம்‌ தெரியாமல்‌ 
இத்தனை நாளாக இருந்தோமே! உலகத்திலுள்ள பொருள்‌ 
களை எல்லாம்‌ பொறிகளின்‌ வாயிலாகச்‌ சுவைப்பதுதான்‌ 
இன்பம்‌ என்று எண்ணி ஏமாந்து போய்விட்டோமே! இது 
என்ன பைத்தியக்காரத்தனம்‌?”” என்று தோன்றும்‌. மற்ற 
இன்பங்கள்‌ சுவையின்‌ றிப்‌ போய்விடும்‌. 


104 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

உலகியலின்பங்களை விட்டுவிட நமக்கு மனம்‌ வராது. 
நம்முடைய அநுபவத்தில்‌ பொறிகளால்‌ நுகரும்‌ இன்பமே 
இன்பமாக இருக்கிறது. வேறு இன்பம்‌: இருப்பதாகச்‌ 
சொன்னாலும்‌ அதை நம்ப முடிவதில்லை. அதனால்‌ இந்த 
இன்பங்களை இறுகப்‌ பற்றிக்கொண்டிருக்கிறோம்‌. இந்த 
இன்ப நுகர்ச்சியை அடியோடு விட்ட பிறகே. இறைவ 
னுடைய அருள்‌ இன்ப அநுபவம்‌ சித்திக்கும்‌ என்று 
சொல்வது முறை அன்று. இந்த இன்பத்தில்‌ ஊறியிருக்கும்‌ 
போது இறைவனை மெல்ல மெல்லத்‌ தியானிக்கத்‌ தொடங்‌ 
கினால்‌ அருளின்பம்‌ அரும்பத்‌ தொடங்கும்‌, இந்த இன்பம்‌ 
புளிக்கத்‌ தொடங்கும்‌. 

நிரம்ப விலைகொடுத்து ஒருவன்‌ கண்ணாடிப்‌ படம்‌ . 
ஒன்றை வாங்க வருகிறான்‌. அதைக்‌ கீழே. வைக்காமல்‌ 
பற்றிக்கொண்டிருக்கறான்‌. அவனிடமுள்ள அதை அப்‌ 
போது பறிப்பதென்பது முடியாத காரியம்‌. ஆனால்‌ அவ 
னுக்குத்‌ தூக்க மருந்தைக்‌ கொடுத்துவிட்டால்‌, அதன்‌ 
வேகம்‌ ஏற ஏற, அவன்‌ கையிலுள்ள பொருள்‌ தானே 
நழுவி விழுந்துவிடும்‌. அப்படி நமுவுவதற்குக்‌ காரணம்‌ 
தூக்கம்‌. அது அவனிடம்‌ மெல்ல மெல்லச்‌ சென்று பற்றிக்‌ 
கொண்டது. 

இறைவனை மெய்யன்‌ பினால்‌ மெல்ல மெல்லத்‌ தியா 
னிப்பதனால்‌ தனிப்பரமானந்தம்‌ என்னும்‌ தூக்கம்‌ படர்‌ 
கிறது. அப்போது அதுகாறும்‌ இனிமையாக . இருந்தன 
யாவும்‌ தாமே நழுவி விடுகின்றன. 

வள்ளியெம்‌ பெருமாட்டியின்‌ வாழ்வை நமக்கு வழி. 
காட்டியாக வைத்து, இந்தத்‌ தத்துவத்தை அருணகிரியார்‌ 
இந்தப்‌ பாட்டிலே சொல்கிறார்‌. 

பெரும்பைம்‌ புனத்தினுட்‌ சிற்றேனல்‌ 
காக்கின்ற பேதைகொங்கை 


. தீனிப்பரமானந்தம்‌ 105 


விரும்பும்‌ குமரனை மெய்யன்பி 
இல்மெல்ல மெல்லஉள்ள 

அரும்பும்‌ தனிப்பர மானந்தம்‌ 
தித்தித்‌ தறிந்த அன்றே 

கரும்பும்‌ துவர்த்துச்செந்‌ தேனும்‌ 
புவித்தறக்‌ கைத்ததுவே: 

[பெரிய பச்சையான கொல்லையில்‌ சிறிய தினைப்‌ பயிரைக்‌ 
காக்கின்ற பேதைப்‌ பெண்ணாகிய வள்ளியின்‌ கொங்கையை 
விரும்பும்‌ குமரக்‌ கடவுளை, மெய்யான அன்பினால்‌ மெல்ல மெல்லத்‌ 
தியானிக்க, அதனால்‌ அரும்பும்‌ ஒப்பற்ற மேலான இன்பம்‌: 
இனிமை தரச்‌ சுவைத்து அறிந்த அன்றைக்கே, அதுகாறும்‌ 
சுவையுடையதாக இருந்த கரும்பும்‌ துவர்ப்புடையதாகி, செம்‌. 
தேனும்‌ புளித்து முற்றும்‌ கசந்துவிட்டது. 

புனம்‌ - தஇனைக்கொல்லை. ஏனல்‌ - தினைப்பயிர்‌, உள்ள ஃ' 
நினைக்க. அற-முழுவதும்‌; அடியோடு. கைத்தது-கசந்தது.] 


பேய்‌ விளையாட்டு 


] 


நம்முடைய அநுபவத்தை, (இறைவன்‌ திருவருளால்‌ 
அவனை மெய்யன்புடன்‌ மெல்ல மெல்ல உள்ளினேன்‌.. 
அதனால்‌ தனிப்‌ பரமானந்தம்‌ அரும்பியது. அதன்பின்‌ 
உலக இன்பங்கள்‌ வெறுத்துப்‌ போயின”? என்று அருண 
இரியார்‌ சொன்னார்‌. அப்போது அவர்‌ இறைவனுக்கு அரு. 
இல்‌ நின்று பெருமிதத்தோடு பேசினார்‌. அவர்‌ கருணை 
உடையவராதலினால்‌, அப்படியே இருப்பதில்லை. மம்‌ நிலை 
யிலிருந்து இறைவனுடைய அணிமையை : அடைந்தவர்‌ 
அவர்‌. ஈம்‌ துன்பநிலை அவருக்கு நன்றாகத்‌ தெரியும்‌, மேலே, 
இருந்தபடி ஈம்மைப்‌ பார்க்கிறார்‌. “இவர்களே மறக்கக்‌ 
கூடாது' என்ற அருள்‌ உள்ளத்தால்‌ மறுபடியும்‌ நம்மிடம்‌ 
ஓடி வருகிறார்‌. நம்மோடு ஒருவராக நின்று முருகனிடம்‌ 
விண்ணப்பம்‌ செய்து கொள்கிறார்‌. நமக்காகவே அப்படிச்‌ : 
செய்கிறார்‌. தாம்‌ ஏதோ மயக்கம்‌ அடைந்தது போலவும்‌, 
அதைப்‌ போக்கி அருள்‌ செய்யவேண்டும்‌ என்பதாகவும்‌ 
அவர்‌ பாடுகிறார்‌. 


சளத்தில்‌ பிணிபட்டு அசட்டுக்‌ கி லன்‌ 
தவிக்கும்‌என்‌ றன்‌ 

உளத்திற்‌ பிரமத்தைத்‌ தவிர்ப்பாய்‌; அவுணர்‌ 

..... உரத்துதிரக்‌ ப ப 

குளத்திற்‌ குதித்துக்‌ குளித்துக்‌ களித்துக்‌ 
குடித்துவெற்‌ றிக்‌ 

களத்தில்‌ செருக்கிக்‌ கழுதாட வலி தொடட்‌ 
காவலனே, 


பேய்‌ விளையாட்டு 107 
மயக்கம்‌ 
“ரன்‌ உள்ளத்தில்‌ உள்ள ப்ரமத்தைத்‌ தவிர்க்க 
வேண்டும்‌?” என்பது அவர்‌ வேண்டுகோள்‌. ப்ரமம்‌ 
என்பது மயக்கம்‌. 


“அமரும்‌ பதிகேள்‌ அகமாம்‌ எனும்‌இப்‌ 
பிமரம்‌ கெடமெய்ப்‌ பொருள்பே சியவா?' 


என்று கந்தர்‌ அறுபூதியிலும்‌ இந்தப்‌ பிரமத்தைச்‌ சொல்‌ 
கிறார்‌: பிமரம்‌ என்று எழுத்து மாற்றி அங்கே சொல்லி 
யிருக்கிறார்‌. 


மயக்கம்‌ என்று எதைச்‌ சொல்கிறார்‌? தெளிவு இல்‌ 
லாமல்‌ இருப்பதே மயக்கம்‌. தெளிவு என்பது இன்ன 
பொருள்‌ இத்தகையது என்று உணர்ந்துகொள்ளும்‌ மன 
நிலை. நாம்‌ தெளிவுடன்‌ இருக்கிறோமா? “உண்ணும்‌ உண. 

வைச்‌ சரியானபடி உண்ணுகிறோம்‌; ரூபாய்‌ அணா பைசா 
வைச்‌ சரியானபடி எண்ணுகிறோம்‌; ஈம்முடைய உறவினர்‌ 
“களையும்‌ நண்பர்களையும்‌ சரியானபடி தெரிந்துகொள்‌ 
கிறோம்‌; காதில்‌ கேட்கும்‌ வார்த்தைகளுக்குச்‌ 
சரியானபடி பொருள்‌ செய்துகொள்கிறோம்‌. ஆகையால்‌ 
தெளிவான நிலையில்தான்‌ இருக்கிறோம்‌” என்று கினைக்கத்‌ 
தோன்றும்‌. ஆனால்‌ அந்த எண்ணம்‌ உண்மை அன்று; 
நாம்‌ காணுகிற அனைத்தும்‌ உண்மை அல்ல. வெவ்வேறு 
- வகையான. பொருள்களை நாம்‌ காண்கிறோம்‌. விருப்பு 
்‌... வெறுப்புடன்‌ பார்க்கிறோம்‌. நான்‌ என்ற கினைவு நீங்காமல்‌ 
.. இருக்க, அந்த நினைவோடே பார்க்கிறோம்‌. அந்த அந்தப்‌ 
பொருளை அதன்‌ அதன்‌ இடத்திலேயே வைத்துப்‌. 
பார்க்காமல்‌ நம்மோடு ஒட்டிப்‌ பார்க்கிறோம்‌, ஈம்‌ பார்வை 
யும்‌. கருத்தும்‌  ஈம்மிடத்திலிருந்தே தொடங்குகின்றன. 
ஆதலால்‌. பொருள்களின்‌ இயல்பை உள்ளவாறே 
. தெரிந்துகொள்ள முடியவில்லை.. 


108 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


பல நூல்களைப்‌ படித்தும்‌ நமக்கு முழுத்‌ தெளிவு ஏற்‌ 
பட்டதாகச்‌ சொல்ல இயலாது. இறந்த பிறகு உயிர்‌ 
என்ன ஆகிறது? நமக்குத்‌ தெளிவாகத்‌ தெரியாது. நமக்‌ 
கும்‌ இறைவனுக்கும்‌ என்ன தொடர்பு? உடம்புக்குள்‌ 
உயிர்‌ ஏன்‌ வந்தது? இனி எத்தனை உடம்புக்குள்‌ புகப்‌ 
போகிறது? ஏன்‌ இந்த நிலை வரவேண்டும்‌? ஒன்றும்‌ நமக்‌ 
குத்‌ தெளிவாகத்‌ தெரியாது. 

நம்முடைய உள்ளத்தில்‌ என்ன என்ன எண்ணங்கள்‌ 
பதுங்கியிருக்கன்றன? நம்முடன்‌ பழகுகிறவர்கள்‌ நம்மைப்‌ 
பற்றி என்ன நினைக்கிறார்கள்‌? ஒன்றும்‌ நமக்குத்‌ 
தெளிவாகத்‌ தெரியாது. 

இந்தத்‌ தெளிவற்ற நிலையில்‌ நாம்‌ காண்கிற பொருள்‌ 
கள்‌ ப்லவாக இருக்கின்றன; மெய்யாகத்‌ தோன்றுகின்றன... 
ஆனால்‌ உண்மையான பொருள்‌ இன்னதென்று 
தெரியாமல்‌ திண்டாடுகிறோம்‌. பெரியவர்கள்‌ இறைவனை 
மெய்ப்பொருள்‌ என்றும்‌ பரம்பொருள்‌ என்றும்‌ சொல்‌ 
தறார்கள்‌. அதை நாம்‌ கேட்கிறோம்‌; ஆனால்‌ அதை 
அநுபவத்தில்‌ உணரமுடிவதில்லை. பெரியவர்கள்‌ சொல்‌ 
. இறார்கள்‌ என்பதற்காக மறுத்துப்‌ பேசாமல்‌ இருக்கிறோம்‌. 
நமக்கு எல்லாமே பொருளாக இருக்கின்றன. சோறு 
ஒரு பொருள்‌; குழம்பு ஒரு பொருள்‌; அணு ஒரு 
பொருள்‌; அணுக்குண்டும்‌ பொருள்தான்‌. தகரம்‌ ஒரு 
பொருள்‌; தங்கமும்‌ ஒரு பொருள்‌. காற்றும்‌ நீரும்‌ நெருப்‌ 
பும்‌ பொருள்களே. மனிதன்‌, குழந்தை, யானை எல்லாம்‌ 
பொருள்களே. புழு, பூனை, புலி யாவும்‌ பொருள்கள்‌. இத்‌ 
தனைபொருள்களையும்‌ உணர்ந்தும்‌ நாம்‌ மெய்ப்‌ பொருளை 
உணரவில்லை. அந்த மெய்ப்‌ பொருள்‌ எங்கே இருக்கிறது? 

பெரியவர்கள்‌ இத்தனை பொருளாகவும்‌ அந்த மெய்ப்‌ 
பொருள்‌ இருக்கிறதென்று சொல்கிறார்கள்‌. பலவாகக்‌ 
காண்பது உண்மை அன்று. என்று கூறுஒருர்கள்‌.. 


பேய்‌ விளையாட்டு 109 


“ஒன்றாகக்‌ காண்பதே காட்சி!” என்று உபதேசம்‌ செய்‌ 
கிறார்கள்‌. “மெய்ப்பொருள்‌ நம்மை விட்டு, எங்கோ 
வெகு தூரத்தில்‌ இருப்பது அன்று; அது நம்முடன்‌ இடை 
விடாமல்‌ இருக்கிறது?” என்று அவர்கள்‌ சொல்வது 
நமக்குத்‌ தெளிவு படுவதில்லை. :*பார்க்குமிடம்‌ எங்கும்‌ 
ஒரு நீக்கமற நிறைகின்ற பரிபூரணானந்தமே”” என்று 
தாயுமானவர்‌ சொல்கிறார்‌. ஒரு நீக்கமறப்‌ பார்க்குமிடம்‌ 
எங்கும்‌ நாம்‌ காணும்‌ பொருள்கள்‌ மரம்‌, மட்டை, மனிதன்‌; . 
வீடு, காடு, நாய்‌, ஈரி என்பவைகளே. அவரோ பரிபூரண 
ஆனந்த மயமான பொருள்‌ என்று சொல்கிறார்‌. அவர்‌ 
காண்பது உண்மையா? நாம்‌ காண்பது உண்மையா? 

நாம்‌ காண்பது உண்மையானால்‌ நமக்கு மனமிறைவு 
உண்டாகவேண்டும்‌; இன்பம்‌ உண்டாகவேண்டும்‌. நாமோ 
பலவகையில்‌ துன்பப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அதனால்‌ 
நாம்‌ காண்பதுவே சரி என்று சொல்ல இயலவில்லை. 
திருவள்ளுவர்‌ இதை விளக்குகிறார்‌. நாம்‌ படும்‌ 
துன்பங்களுக்கெல்லாம்‌ மூலம்‌ பிறப்பு. பிறவி என்பது 
பெரிய துன்பம்‌; பல துன்பங்களை உண்டாக்கும்‌ தாய்‌ அது. 
அது நமக்கு எப்படி உண்டாகிறது? “மெய்ப்பொருள்‌ 
- அல்லாதவற்றை மெய்யாகக்‌ காண்பதனால்தான்‌ துன்பம்‌ 
நிறைந்த பிறப்பு உண்டாகிறது என்று வள்ளுவர்‌ சொல்‌ 
கறார்‌. 

“பொருள்‌ அல்ல வற்றைப்‌ பொருளென்‌ றுணரும்‌ 

மருளான்‌ ஆம்‌ மாணாப்‌ பிறப்பு?” 
என்பது குறள்‌. : | | 

மெய்ப்பொருள்‌ அல்லாதவற்றை மெய்யாகஉணர்வது 
“தான்‌ மருள்‌: மயக்கம்‌. அதையே அருணகிரியார்‌ ப்ரமம்‌ 
- என்று சொல்கிறார்‌. அதுதான்‌ பிறப்புக்கு ஆதாரம்‌. 
பிறப்பு மாணாதது; சிறப்பு. இல்லாதது. துன்பம்‌. 
தருவதால்‌ மதக A 


110 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


இந்த மயக்கமாய்‌ மருள்‌ இறைவன்‌ அருளால்‌ 
நீங்கும்‌. மருள்‌, ஒன்றை வேறு ஒன்றாகவும்‌ பலவாகவும்‌ 
காணும்படி செய்கின்றது. அருளோ யாவற்றையும்‌ 
ஒன்றாகக்‌ காணச்‌ செய்கின்றது. இருட்டிலே தெளிவு 
இராது. கட்டை மனிதனைப்‌ போலத்‌ தோன்றும்‌, ஒன்றும்‌ 
இல்லாத இடத்தில்‌ யாரோ நடமாடுவது போல இருக்கும்‌, 
இந்த மருள்‌ நீங்கி ஒளி உண்டானால்‌ உள்ளது. உள்ள: 
படியே தோன்றும்‌. அருளால்‌ ஒளி உண்டாக வேண்டும்‌. 
.. “என்‌ உள்ளத்தில்‌ இருக்கிற இந்த மருளை. நீ நீக்கி 
யருள வேண்டும்‌?” என்று ௮ருணகிரிமாதர்‌ வேண்டுகிறோர்‌, 

இந்தப்‌ பிரமத்தால்‌ உண்டாகும்‌ துன்பங்களையும்‌. 
அவர்‌ சொல்கிறார்‌, 

வஞ்சனை 
 சளத்திற்‌ பிணிபட்டு அசட்டுக்‌ கிரியைக்குள்‌ 
... தவிக்கும்‌. 

உள்ளத்தில்‌ உள்ள மயக்கத்தால்‌ உண்டாகும்‌ விளைவு 
கள்‌ பலவானாலும்‌ இங்கே சுருக்க இரண்டாகச்‌ சொல்‌ 
கிறார்‌. சளத்தில்‌ பிணிபட்டிருப்பது ஒன்று; அந்தப்‌ . 
பிணிப்பினால்‌ அசட்டுக்‌ கிரியைக்குள்‌ தவிப்பது ஒன்று, 
இவை ஒன்றுக்கு ஒன்று காரணமாக . நிற்பவை, ப்ரமத்‌ 
தால்‌ சளம்‌ உண்டாகிறது; சளத்தால்‌ அசட்டுக்கிரியைகள்‌. 
உண்டாகின்றன. சளம்‌-வஞ்சனை. . பீரமம்‌ சளத்தை. 
உண்டாக்க அதில்‌ பிணிபட்டுக்‌ கிடக்கிறோம்‌. அதன்‌ 
விளைவாக அசட்டுச்‌ செயல்களைச்‌ செய்கிறோம்‌; அதனால்‌ 
தவிக்கிறோம்‌. இந்த விளைவுகளை இனி விரிவாகப்‌ 
பார்க்கலாம்‌. 
்‌.. -சளமாகிய  வஞ்சனையில்‌ கட்டுப்பட்டு வாழ்கிறோம்‌. 
அதற்குக்‌ காரணம்‌ முன்‌ சொன்ன ப்ரமம்‌; அதுவே 
மயக்கம்‌. அதையே . அறியாமை என்றும்‌ கி்‌ 
என்றும்‌ அஞ்ஞானம்‌ என்றும்‌ கூறுவார்கள்‌. 


பேய்‌ விளையாட்டு ச்ச 


நாம்‌ எத்தகைய வஞ்சனைக்குள்‌ கட்டுப்‌ . பட்டிருக்‌ 
கிறோம்‌? மனத்தில்‌ ஒன்றும்‌ - வாக்கில்‌ ஒன்றும்‌ பேசுவது 
வஞ்சனைப்‌ பேச்சு. மனத்தில்‌ ஒன்றும்‌ செயலில்‌ வேறு 
ஒன்றும்‌ செய்வது வஞ்சனைச்‌ செயல்‌. உள்‌ ஒன்று வைத்‌ 
துப்‌ புறம்‌ ஒன்று பேசுவதாகிய வஞ்சனையைப்‌ பிறரிடம்‌ 
நாம்‌ காட்டுகிறோம்‌. நாம்‌ சொல்வது வஞ்சனைப்‌ பேச்சு. 
என்று பிறர்‌ அறிவதில்லை. ஆனால்‌ நமக்கு வேண்டிய 
ஒன்றை நாம்‌ எண்ணும்‌ போது அப்படியே செய்யாமல்‌ 
நம்மை நாமே வஞ்சித்துக்‌ கொள்கிறோம்‌. நமக்கு 
நாமே வஞ்சனை செய்து கொள்வதனால்‌ நமக்குக்‌ கவலை 
களும்‌ அச்சமும்‌ உண்டாகின்றன. த 


_ **தன்நெஞ்‌ சறிவது பொய்யற்க; பொய்த்தபின்‌ 

.... தன்தெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌?” . 
என்கிறார்‌ வள்ளுவர்‌. 

பொய்யை மெய்யாக உணர்வது மருள்‌ அல்லது 

_ப்ரமம்‌. அதிலிருந்து விளைவது உள்ளும்‌ புறமும்‌ . ஒவ்வா 
மல்‌ இருக்கும்‌ பொய்‌. . மூலப்பொய்யுணர்வுக்கு ப்ரமம்‌ 
என்று பெயர்‌. அதிலிருந்து விளையும்‌ பொய்க்கு வஞ்சனை 
என்று பெயர்‌. ப 


பிறரை வஞ்சிக்கும்‌ குணம்‌ தீயது; ஆனால்‌ தன்னைத்‌ 
தானே வஞ்சிக்கும்‌ இயல்பு அதைவிடத்‌ தீயது. இந்த 
வஞ்சனையில்‌ நாம்‌ கட்டுப்பட்டிருக்கிறோம்‌. ஒரு செயலால்‌ 
நமக்குத்‌ துன்பம்‌ விளைவதை அநுபவத்தில்‌ உணரும்‌ 
போது, இனி இப்படிச்‌ செய்யக்‌ கூடாது என்று எண்ணு. 
கிறோம்‌. ஆனால்‌ மறுபடியும்‌ அந்தச்‌ செயலைச்‌ செய்யப்‌. 
போகிறோம்‌. . இது பெரிய வஞ்சனை. இதைத்தான்‌ ஆத்ம 
வஞ்சனை என்று சொல்வார்கள்‌. பிறரை வஞ்சிப்பவர்களை 
விடத்‌ தம்மைத்‌ தாமே வஞ்சிப்பவர்களைப்‌ பற்றி என்ன 
சொல்வது? . 


178 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


பித்துப்‌ பிடித்தவன்‌ தனக்குத்‌ தானே தீங்கு தேடு 
வதைப்‌ போலப்‌ பிரமம்‌ பிடித்தவன்‌ வஞ்சனைக்குள்‌ 
கட்டுப்பட்டிருக்கிறான்‌. அதனின்றும்‌ விடுபட வேண்டும்‌ . 
என்று எண்ணினாலும்‌ பழக்க மிகுதியால்‌ விடுபட முடிவ 
இல்லை. கரடியைக்‌ கம்பளி யென்று ஆற்றில்‌ குதித்தவன்‌. 
கதையாக வஞ்சனை இயல்பு இறுக்கிப்‌ ல்‌ 
ஆழ்த்துகிறது. 
அசட்டுச்‌ செயல்‌ 
அந்த வஞ்சனையின்‌ விளைவுதான்‌ நாம்‌ செய்யும்‌ அசட்‌ 
'டுக்காரியங்கள்‌. அசட்டுக்‌ இியைககச்‌ செய்து தவிக்‌' 
கிறோம்‌. காம்‌ துன்பப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும்‌ 
செயல்களை அசட்டுச்‌ கிரியைகள்‌ என்பதில்‌ தவற என்ன? 
அசடு என்று அறியாமை உடையவர்களை நாம்‌ கூறு 
இடரும்‌. புத்திசாலி அல்லாதவன்‌ அசடு. ப்ரமத்திலிருந்து 
உண்டான சளத்தின்‌ விளைவு அசட்டுச்‌ செயல்‌, . 
.. நாம்‌ செய்யும்‌ காரியம்‌ ஒன்றா, இரண்டா? மதுரையில்‌ 
எம்பெருமான்‌ அறுபத்துமாலு இருவிளையாடல்களைப்‌. 
புரிந்தான்‌ என்று திருவிளையாடற்‌ புராணம்‌ சொல்கிறது; 
நாமோ. ஒரே நாளில்‌ 640 தருவிளையாடல்களைச்‌ செய்‌ 
கிறோம்‌. ஒன்றையேனும்‌ உருப்படியாக, பயன்‌ உள்‌. 
ளதாக, செய்கிறோமோ? . அதுதான்‌ இல்லை. . ப்ரமத்தின்‌ 
விளைவில்‌ என்ன நன்மை இருக்கும்‌? “நரழ்‌ என்ன காரியம்‌. 
செய்தோம்‌? அதனால்‌ என்ன பயன்‌ உண்டாகும்‌?” என்று 
நினைத்துப்‌ பார்த்தால்‌. நமக்கே. நம்முடைய அறியாமை. 
புலனாகும்‌. 
. ..- அசடு என்ற. ஸ்‌ எப்படி ்‌ வந்தது? ல 
என்பதே அசடு என்று திரிந்தது. சத்து - அல்லாதது. 
அசத்து. சத்து என்பது . உண்மை; . மெய்ப்பொருள்‌... 
அசத்து, உண்மை அல்லாதது; 3 பொருள்‌ அல்லாதது. மெய்ப்‌ 


பேய்‌ விளையாட்டு 113 


பொருளில்‌ நாட்டமின்றிச்‌ செய்யும்‌ செயல்கள்‌ அசட்டுக்‌ 
காரியங்கள்‌. 


'“அசட்டர்கள்‌ ஐவரை அறுவர்‌ ஆக்கிய 

வசிட்டன்‌”? 
"என்று கம்பர்‌ சொல்கிறார்‌. ஐந்து பேரை ஆறுபேர்‌ 
ஆக்கினார்‌ என்று ஒரு பொருள்‌ தோன்றச்‌ சொல்கிறார்‌. 
ஐந்து பொறிகளாகிய அசட்டர்களை அற்றவர்‌ ஆக்கினார்‌ 
வசிட்டர்‌. அவர்‌ பொறிகளை அடக்கெவர்‌; இந்திரிய 
நிக்கரகம்‌ செய்தவர்‌. அங்கே “பொருளல்லவற்றைப்‌ 
பொருள்‌ என்று உணரும்‌” பொறிகளை அசட்டர்கள்‌. என்று 
கம்பர்‌ சொல்கிறார்‌. ப்‌ 


.... உண்மை அறிவு தலைப்பட்டபோது சத்தான செயல்‌ 
களைச்‌ செய்வோம்‌. அறியாமையாகிய மருள்‌ தோன்‌ றினால்‌ 
அசத்தான செயல்களே விளையும்‌. மருள்‌ நீங்கி அருள்‌ 
உண்டானால்‌ இந்த அசட்டுச்‌ செயல்கள்‌ . இல்லாமற்‌ 
போகும்‌. அவற்றால்‌ ஏற்படும்‌ தவிப்பும்‌ இல்லையாகும்‌, 

... உலகப்‌ பொருள்களை இந்திரியங்களின்‌ வாயிலாக 
நுகர்ந்து, அவற்றின்‌ உண்மையை உணராமல்‌ வாழ்க்‌ 
.கையை நடத்துறெவர்கள்‌ அசட்டுத்தனம்‌ உடையவர்கள்‌. 
அந்த நிலை மாற வேண்டுமானால்‌ த்‌ 
போக்கைத்‌ தருப்பிவிட வேண்டும்‌. 

- அசட்டுக்‌ காரியங்களைச்‌ செய்வதனால்‌ நாம்‌ த ணப்திற்த்‌ 
அடைவதில்லை; தவிக்கிறோம்‌; துன்புறுகறோம்‌. ஜெயிலுக்‌ 
குள்‌ இருக்கும்‌ கைதி, “நானாக இங்கே வரவில்லை. என்னைப்‌. 
போலீஸ்காரர்கள்‌ இங்கே கொண்டு. வந்து அடைத்துவிட்‌ 
“டார்கள்‌?” என்று சொல்றான்‌. அவன்‌ தானே சிறைக்குள்‌ 
வரவில்லை என்பது உண்மை. ஆனால்‌ அங்கே வருவதற்கு 
ஏதுவான அசட்டுக்‌ காரியத்தைச்‌ செய்தவன்‌ அவன்தான்‌: 
சிறைக்குள்‌ வருவதற்கு மூலகாரணமான குற்றத்தை 


14 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

அவன்‌ செய்யும்‌ போதே சிறையின்‌ வாயிற்‌ கதவை அவன்‌ 
தனக்காகத்‌ திறந்து கொண்டுவிட்டான்‌. அப்போது அவ 
னுக்கு அது தெரிவதில்லை. அதன்‌ பயனாகச்‌ சிறைவாசம்‌ 
அநுபவிக்கும்போது தவிக்கிறான்‌. தன்னைக்‌ கொண்டு 
வந்து போலீஸ்காரர்கள்‌ உள்ளே அடைத்துவிட்டார்கள்‌ 
என்று குறை கூறுகிறான்‌. சிறைக்குள்‌ வருவதற்குக்‌ 
காரணமான குற்றத்தைச்‌ செய்யாமல்‌ தவிர்த்திருந்தால்‌ 
அவனை யார்‌ உள்ளே கொண்டு வந்து அடைக்க முடியும்‌? 


இந்த உடம்பாகிய சிறைக்குள்‌ வந்து அடைபமட்டுத்‌ . 
தண்டனை அநுபவிப்பதற்குக்‌ காரணமான அசட்டுக்‌ 
காரியங்களைச்‌ செய்தவர்கள்‌ நாம்‌. இங்கு வந்தும்‌ அவற்றை 
நாம்‌ விடுவதில்லை. கைதியைப்போல, இறைவன்‌ நம்மை 
இந்த உடம்புக்குள்‌ அடைத்துவிட்டு அருள்‌ செய்யாமல்‌ 
இருக்கிறான்‌ என்று குறை கூறவும்‌ துணிகிறோம்‌. 


நாம்‌ படும்‌ தவிப்பைத்‌ தாபம்‌ என்று சொல்வார்கள்‌. 
அது உயிர்களால்‌ வருபவை, சடப்‌ பொருள்களால்‌ வரு 
பவை, தெய்வத்தால்‌ வருபவை என்று முன்று வகைப்‌ 
படும்‌. தாபத்திரயம்‌ என்பார்கள்‌.  ஆதியாத்மிகம்‌, 
ஆதிபெளதிகம்‌, ஆதிதைவிகம்‌ என்று தனித்தனியே 
பெயரிட்டுச்‌ சொல்வதுண்டு. இந்த மூன்று பிரிவில்‌ அடங்‌ 
கும்‌ தவிப்புக்கு முலம்‌ நம்முடைய அசட்டுச்‌ செயல்களே. . 
அவற்றிற்கு முலகாரணம்‌ சளம்‌ அல்லது வஞ்சனை. 
அதற்கும்‌ மூலமாக நிற்பது ப்ரமம்‌. | அனை 


கமக்குக்‌ காலீலோ கையிலோ ஒரு சிரங்கு வந்தால்‌ 
அதைக்‌ குணப்படுத்த டாக்டர்‌ மருந்தை ஊச வழியாக ரத்‌ 
தத்தில்‌ ஏற்றுகிறார்‌. . ரத்தத்தில்‌ மருந்து கலந்தால்‌ உடம்‌ 
பில்‌ எந்தப்‌ பகுதியில்‌ நோய்‌. கண்டாலும்‌ நீங்கும்‌. -௮து 
போல மனிதனுடைய செயல்களில்‌ உள்ள கோளாறுகளை ' 
நீக்க அவற்றுக்கெல்லாம்‌ காரணமாக இருக்கிற உள்ளத்‌ 


பேய்‌ விளையாட்டு ii5 


தில்‌ ௬௪ போட வேண்டும்‌. உள்ளத்திலுள்ள மயக்கம்‌ 
ரீங்கிவிட்டால்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ ஒத்து நிற்கும்‌. செய்யும்‌ 
்‌ செயல்கள்‌ யாவும்‌ சத்தாடுவீடும்‌. இறைவன்‌ திருவருளால்‌ 
உள்ளத்தே ப்ரமம்‌ நீங்கி ஒளி உண்டரகிவிட்டால்‌ செய்‌ 
யும்‌ செயல்கள்‌ யாவும்‌ இறைவனோடு தொடர்புடைய 
சத்தாகிவிடும்‌. 


அருணகிரியார்‌ தவிப்பைப்‌ போக்குவாய்‌ என்று 
சொல்லவில்லை; அசட்டுச்‌ செயல்களைச்‌ செய்யாமல்‌ இருக்க 
அருள்‌ என்று. சொல்லவில்லை; -உள்ளொன்றும்‌ புறம்‌ 
பொன்றுமாக இருக்கும்‌ வஞ்சனை நிலையை மாற்று என்றும்‌ 
வேண்டிக்‌ கொள்ளவில்லை. எல்லாவற்றுக்கும்‌ காரண 
மான ப்ரமத்தைப்‌ போக்க வேண்டும்‌ என்று. பிரார்த்திக்‌ 
ட்டு 


சளத்தில்‌ பிணிபட்டு அசட்டுக்‌ கிரியைக்குள்‌ 
தவிக்கும்‌என்‌ றன்‌ 
உளத்தில்‌ ப்ரமத்தைத்‌ தவீர்ப்பாய்‌. . 


_ப்ரமமாகிய அவித்தை போனால்‌ பிணிபடுதல்‌ இல்லை. 
உயிர்‌ கட்டுப்பட்டிருக்கறது. பாசத்தால்‌ கட்டுப்பட்டிருக்‌ 
கும்‌ உயிர்‌ அந்தக்‌ கட்டினின்றும்‌ விடுபடுவதுதான்‌ முக்தி, 
முக்தி: என்ற. சொல்லுக்கே விடுதலை என்பதுதான்‌ 
பொருள்‌; வீடு என்பதும்‌ அதுதான்‌. தேசம்‌ விடுதலை 
பெற்றதென்று மகிழ்ச்சி அடைகறோம்‌..' இது முடிந்த 
முடிவான விடுதலை அன்று. தேகத்தினின்றும்‌ விடுதலை 

கிடைக்க வேண்டும்‌. பிறவிப்‌ பிணியினின்றும்‌ நீங்கிச்‌ 
- சுயராஜ்யம்‌ பெற வேண்டும்‌. அது குருவின்‌ மலப்‌. 
அட்‌ என்று வேதம்‌, சொல்லுகிறது. 


ப்ரமம்‌ நீங்கினால்‌ கட்டு நீங்கும்‌; கட்டு ல்‌ 
க அசட்டுச்‌ செயல்‌ நீங்கும்‌) அது நீங்கினால்‌ தவிப்பு நீங்கும்‌; 


1i6 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
2 


(தலில்‌ அருணசிரீயார்‌ பிரார்த்தனையை வெளியீட்‌ 
டார்‌. பிறகு முருகனைப்‌ பற்றிச்‌ சொல்கிறார்‌. 

ஆண்டவன்‌ அமரர்களுக்கு மாத்திரம்‌ இன்பம்‌ 
தருபவன்‌ அல்லன்‌: பேய்களுக்கும்‌ இன்பம்‌ நல்குபவன்‌. 
“நரன்‌ மனிதனாக நின்று கேட்கிறேன்‌, உன்‌ திருக்கோயில்‌. 
வந்து வணங்கிக்‌ கேட்கறேன்‌; சூரன்‌ முதலிய அசுரர்‌ 
களைக்‌ கொன்றதனால்‌ தேவலோகம்‌ பிழைத்தது. சுய 
ராஜ்யம்‌ பெற்ற தேவர்கள்‌ மாத்திரம்‌ அதனால்‌ சந்தோஷம்‌ 
அடையவில்லை. மற்றொரு சாதியார்க்கும்‌ நீ இன்பம்‌ தம்‌ 
தாய்‌; பேய்களும்‌ களித்தன. பேய்களுக்கும்‌ இன்பம்தந்த நீ, 
மனிதனாக இருக்கற எனக்கு இன்பத்தைத்‌ தரக்கூடாதா?:? 
என்று கேட்பது போல, முருகப்‌ பெருமான்‌ சூரசங்காரம்‌ 
செய்த காலத்தில்‌ பேய்கள்‌ இன்பக்‌. களிப்பினால்‌ குதித்துக்‌ 
கொம்மாளம்‌ போட்டன என்று சொல்ல வருகிறார்‌. 


பேய்க்‌ கூத்து 

போரைப்பற்றிச்‌ சொல்லும்‌ பாடல்கள்‌ பலவற்றைப்‌ 
பழங்கால முதற்கொண்டு புலவர்கள்‌ பாடியிருக்கிறார்‌ 
கள்‌. போர்‌ நிகழ்ச்சியில்‌ பல துறைகள்‌ உண்டு. தலை 
வனுக்கும்‌ அவனுடைய பகைவர்களுக்கும்‌ போர்‌ மூண்‌. 
டதை வருணிக்கும்போது, “பகைவர்கள்‌ போர்க்களத்தில்‌ 
இறந்து ஒழிந்தார்கள்‌; இறந்து கடந்த பிணங்களைச்‌ 
சுற்றிப்‌ பேய்கள்‌ கூத்தாடின; தங்கள்‌ நகங்களால்‌ பிணத்‌ 
தைப்‌ பீறிப்‌ பீறித்‌ தின்றன” என்று வருணிப்பது ஒரு 
மரபு. பிற்காலத்தில்‌ எழுந்த நூல்களிலும்‌ இந்த மரபைப்‌ 
பார்க்கலாம்‌. போர்‌ நிகழ்ச்சிகளைச்‌ சொல்லும்‌ புறத்துறை 
களில்‌ பேய்கள்‌ வரும்‌ துறைகளும்‌ சில உண்டு. 

பிணத்தைத்தான்‌ உண்ண வேண்டுமென்று டேய்‌ 
களுக்குப்‌ பைரவர்‌ சாபம்‌ கொடுத்தார்‌ என்பது புராணச்‌ 


பேய்‌ விளையாட்டு 117 


செய்தி. உயிரோடு இருக்கிறவர்களை உண்ணக்கூடாதாம்‌. 
பிணம்‌ எங்கே கிடைக்கும்‌? மயானத்தில்‌ கடைக்கும்‌. 
அங்கே பேய்கள்‌ இருக்கும்‌. மயானத்தைப்பற்றி வருணிக்‌ 
கும்‌ இடங்களில்‌ பேய்களைப்‌ பற்றிய வருணனையும்‌ வரும்‌. 
காரைக்கால்‌ அம்மையார்‌ பாடிய பாடல்களில்‌ பேய்களின்‌ 
வருணனைகள்‌ வருகின்றன... 

எல்லாப்‌  பேய்களுக்கும்‌ உணவு தர மயானம்‌ 
போதாது. அதை மாத்திரம்‌ நம்பியிரும்தால்‌ பெரும்பாலா 
னவை பட்டினி. கிடக்கத்தான்‌ வேண்டும்‌, வேறு. 
எதையும்‌ சாப்பிடவும்‌ முடியாது. ஆகவே, “ஐயோ பசிக்‌ 
கறதே! பட்டினி கடக்கிறோமே! எங்களுக்குச்‌ சோறு 
கொடு!” என்று அவை யாவும்‌ காளிதேவியைச்‌ சற்றி 
கின்று கூக்குரல்‌ போடுமாம்‌. அப்போது எங்கேயாவது 
போர்‌ நடந்தால்‌ உடனே செய்தி தந்தியாகப்‌ . பறந்து 
வரும்‌. ஒரு பேய்‌ அதைத்‌ தெரிந்து கொண்டு வந்து சொல்‌. 
லும்‌. யாவும்‌ உடனே கூட்டமாக. ஓடிப்போய்‌ யுத்தகளத்‌ 
திலே மலைமலையாகக்‌ குவிந்து டெக்கும்‌ பிணங்களைச்‌ சுற்றி 
நின்று மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு அவற்றை உண்டு களிக்‌ 
கும்‌. இவ்வாறு சொல்வது கவி மரபு. 
. தொல்காப்பியத்தில்‌ களவேள்வி என்ற துறை ஒன்று 
வருகிறது. 'போர்க்களத்தில்‌ இறந்த பகைவர்களுடைய 
உடம்புகளைப்‌ பேய்கள்‌ நுகரும்படி வீரம்‌ க்‌ 
்‌ சொல்வது அரிது. 


திருமுருகாற்றுப்படையில்‌ 


| - திருமுகுகாற்றுப்படையில்‌ நக்கீரர்‌ பேய்களைப்‌ த்ர ்‌ 
. சொல்கிறார்‌. முதலில்‌ அழகிய அணங்குகளைப்பற்றிச்‌. 
. சொல்லிவிட்டுத்‌ . தொடர்ந்து . அஞ்சத்தக்க உருவத்தை 
யுடைய. பேயைப்பற்றிச்‌ சொல்கிறார்‌. இப்படிச்‌ சொல்வது 
ஓர்‌ அழகு. சிவப்பையும்‌ கறுப்பையும்‌ . அருகருகே வைக 
துக்‌. காட்டுவதுபோன்ற அமகு 2 இத... | 
“ஒதி 


118 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

முருகன்‌ காந்தட்‌ கண்ணியை அணிபவன்‌ என்று 
சொல்ல வந்தவர்‌, அம்‌ மலர்‌ வளரும்‌ மலைச்‌ சாரல்‌ 
சோலையை வருணிக்கிறார்‌. சோலை முழுவதும்‌ மணம்‌ 
நிறைந்த பலபல வண்ணப்‌ பூக்கள்‌ பூத்துக்‌ குலுங்குகின்‌ 
றன. அதைப்‌ பார்த்தாலே பெண்களுக்கு எத்தனை ஆனந்‌ 
தம்‌! பூ... பூ என்று தெருவிலே விற்றுக்கொண்டு 
போனால்‌, அந்தப்‌ பூவை வாங்காவீட்டாலும்‌, கூப்பிட்டு 
அதன்‌ அழகையும்‌ மணத்தையும்‌ சுவைப்பதற்காகவாவதுடி 
விலை கேட்கத்‌ தோன்றும்‌, நமது தமிழ்நாட்டுப்‌ பெண்‌ 
களுக்கு. காந்தள்‌ மலர்‌ மலரும்‌ இடம்‌ இந்தத்‌ தமிழ்நாட்டு 
மலைச்சாரலில்‌ உள்ள சோலைகள்‌; தேவலோகத்து அரம்பை 
யர்‌ ஆடிப்பாட, இந்தச்‌ சோலைகளுக்கு வருகிறார்கள்‌. தேவ 
லோகத்தில்‌ கற்பக மரத்தின்‌ பூத்தான்‌ கிடைக்கும்‌. அது 
பொன்னிறமாக இருக்கும்‌. வேறு நிறம்‌ இல்லை. ஆனால்‌ 
பூமியில்‌ இருக்கும்‌ மலருக்குப்‌ பலவகையான வண்ணம்‌ 
உண்டு; மணம்‌ உண்டு. ல்‌ டல்‌ 

செக்கச்‌ செவேலென்றிருக்கும்‌ வெட்சிப்‌ பூவினாலும்‌ 
கருரீல நிறமுள்ள குவளை மலர்களாலும்‌ அவ்வணங்குகள்‌ 
தங்கள்கூந்தலைச்‌ சிங்காரம்‌ செய்துகொள்கறார்கள்‌. எழில்‌ 
நிறைந்த வண்ணப்‌ பூக்களால்‌, அந்தப்‌ பெண்கள்‌ தாங்கள்‌ 
விழைகின்றவாறே அலங்காரம்‌ செய்துகொள்வதற்கு 
ஏற்ற பொருள்களை அந்தச்‌ சோலைகள்‌ தருகின்றன.ஆகை 
யால்‌ மலை உச்சியில்‌ இருக்கிற பூம்பொழில்களுக்குச்‌ சூரர . 
மகளிர்வருகிறார்கள்‌. வந்துஅலங்காரம்பண்ணிக்கொண்டு, 
“கோழிக்‌ கொடி நெடிது வாழ்க!” என்று வாழ்த்தி ஆடு 
கிறார்கள்‌. 5 தன்‌! ஸ்‌ 
உடனே, நக்‌8ரர்‌ பேய்‌ மகளின்‌ ஆடலைச்‌ சொல்கிறார்‌... 
அணங்குகளுடைய அழகையும்‌ஆடலையும்‌ வருணித்த பிறகு. 
பேயின்‌ அழகை வருணிக்கிறார்‌. அதன்‌ தலைமயிர்‌ உலர்ந்து . 
பரட்டையாக இருக்கிறது. முன்னால்‌ அரமகளிரது கூந்தல்‌, . 


பேய்‌ விளையாட்டு 1158 
ஒத்து வளர்ந்து நெய்ப்போடு கூடியதாக இருக்கிறது 
எனச்சொன்னார்‌.இங்கே பேய்‌ மகளின்‌ தலைமயிர்‌ உலர்ந்து, 
வறண்டு பறட்டையாகக்‌ கிடக்கிறது என்றோர்‌. பற்கள்‌ 
ஒன்றோடொன்று சேர்ந்து, வரிசையாக, அழகாக இல்லா 
மல்‌ ஓரே கோரமாய்‌ இருக்கின்றன. ஒவ்வொன்றும்‌ ஒவ்‌ 
வொரு போக்கிலே பிறழ்ந்து இருக்கின்றது; கோரப்‌ பற்‌ 
கள்‌.வாயோ பேழ்வாய்‌; ஆழமான பெரிய வாய்‌. கண்ணோ? 
எப்பொழுதும்‌ சுழன்று கொண்டிருக்கின்ற விழிகள்‌: 
சுழல்விழி. அரமகளிர்‌ தம்முடைய. காதுகளில்‌ சிவந்த 
அசோகந்தளிர்களைச்‌ செருகியிருக்கிறார்கள்‌ என்று சொன்‌ 
னார்‌. பேய்‌ மகளிரது காதோ மார்பு வரையில்‌ தொங்கு 
கிறது. மார்பிலுள்ள தனங்களோடு மோதுகிறது. கழன்று 
விடுமோ என்று தோற்றும்‌ கண்களையுடைய கோட்டா 
னும்‌ பாம்பும்‌ காதில்‌ ஆபரணம்‌ போலத்‌ தொங்குகின்றன; 
- பாம்பிலே கூகையைக்‌ கட்டித்‌ தொங்கவிட்டிருக்கிறாள்‌ 
பேய்‌ மகள்‌. . 

அரமகளிரது உடம்பு வழவழவென்று பொலிவும்‌ 
. கிறமும்‌ பெற்று மெருகோடு இருக்கின்றது. ஆனால்‌ பேப்‌ 
மகளின்‌ உடம்பு எப்படி இருக்கிறது? வயிறு நன்றாக. 
வெளியிலே தெரிகிறது. உடம்பு சொர சொரவென்று 
இருக்கிறது. அவள்‌ பூமியதிர நடந்து வருகிறாள்‌. அவள்‌ 
நடையைக்‌ காண்பவர்‌ உள்ளம்‌ திடுக்கிடுகறது. 
அவள்‌ கொம்மாளம்‌ போடுகிறாள்‌. சூரபன்மன்‌ முதலிய 
அசுரர்களை, முருகன்‌ தன்‌ திருக்கரத்திலேயுள்ள வேலினால்‌ 
சங்காரம்‌ பண்ணினானே, அந்தப்‌ போர்க்களத்தில்‌ 
கொம்மாளமிடுகிறாள்‌... *மலைமலையாக . அசுரசம்‌- கூட்டங்‌ 
களைக்‌ கொன்று குவித்திருக்கிறான்‌. நமக்கு உணவு போட்‌ 
. டிருக்கறான்‌”? என்று அக்த இடத்திலே போய்‌, முருகனை 
வாழ்த்திக்கொண்டே மகிழ்ச்சியுடன்‌ ஆடுகிறாள்‌. அவளு 
டைய கைநகம்‌ வாச்சி போல்‌ இருக்கிறது. அந்த நகத்‌ 
கீல்‌ பிணங்களின்‌ சதையைப்‌ பிடுங்கிப்‌ பிடுங்கித்‌ இன்‌. 


ர்‌20 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
இருள்‌. ரத்தத்தை அளை கிறாள்‌. அவள்‌ கைவிரல்‌ ரத்தத்தை 
அளைந்து சிவப்பாக இருக்கிறது. 
நாம்‌ பனை நுங்கு சாப்பிட்டிருக்கறோம்‌. பனை மரத்தின்‌ 
அடியிலே போய்‌, நுங்கின்‌ புற ஓடுகளை நீக்கிவிட்டு, அப்‌ 
படியே உள்ளே இருக்கும்‌ நுங்கை இரண்டு கட்டைவீர 
லாலும்‌ எடுத்துச்‌ சாப்பிடுவது ஒரு தனிச்‌ சுவை. நுங்கை 
எடுத்துவிட்டால்‌, அது இருந்த இடம்‌ பள்ளமாக இருக்‌ . 
கும்‌. இந்தப்‌ பேய்‌ மகள்‌ நுங்கு சாப்பிடுவது போல ஒரு 
காரியம்‌ செய்கிறாள்‌. இறந்து கிடக்கும்‌ அசுரர்களின்‌ 
கண்ணை, ரத்தம்‌ தோய்ந்த தன்‌ கைவிரல்களிலுள்ள கூரிய 
நகத்தினால்‌ அப்படியே தோண்டி எடுத்துத்‌ தின்கிறாள்‌ ; 
நுங்கு எடுக்கப்பட்ட பின்னுள்ள பனம்பழம்‌ போல்‌ தலை 
இருக்கிறது. அதனை எடுத்துக்கொண்டு கண்டார்‌ பயப்‌ 
படும்படியாக ஏந்தி வருகிறாள்‌. அவள்‌ வாய்‌ கிணத்தை 
மென்று கொண்டே யிருக்கிறது. சரியானபடி உணவு 
இடைத்தால்‌ ஆட்டம்‌ போடத்‌ தோன்றும்‌ அல்லவா? 


“துணங்கை தூங்க.” 
௮/வள்‌ துணங்கைக்‌ கூத்து ஆடுகிறாள்‌. ஆண்டவன்‌ . 
சூரசங்காரம்‌ செய்ததனால்‌ வாழ்வு அடைந்தவர்கள்‌ தேவர்‌ 
கள்‌. தேவலோகப்‌ பெண்கள்‌ அவன்‌ புகழைப்‌ பாடி 
ஆடிக்‌ களிக்கிறார்கள்‌. ஆண்டவன்‌ சூரசங்காரம்‌ செய்த 
தனால்‌ பகைவர்கள்‌ போர்க்களத்தில்‌ மாண்டு மலையாகக்‌ 
இடந்தார்கள்‌. அப்போது நெடுநாள்‌ பசியுடன்‌ இருந்த 
- பேய்கள்‌ தங்களுக்கு வேண்டிய உணவைப்‌ பெற்று மூழ்ம்‌ 
தன. அவை பிணத்தை வயிறார உண்டு, முருகனை வாழ்த்‌ 
திக்‌ கூத்தாடின. து 2 
| முகம்‌ குதிரையாகவும்‌, உடம்பு மனிதர்களைப்‌ போல. 
வும்‌ இருந்த சூரன்‌ நடுங்கும்படி, ஆறு முகங்களோடு . 
சென்று தலைகீழாகக்‌ கவிழ்ந்த பூங்கொத்துக்களை உடைய 


பேய்‌ விளையாட்டு 121 


மாமரமாக இருந்த சூரனை அழித்துத்‌ தேவர்களுக்கும்‌ 

பேய்களுக்கும்‌ மகிழ்வு அளித்தான்‌, குற்றமற்ற வெற்றியை 

யும்‌, யாராலும்‌ அறிதற்கரிய புகழையும்‌ உடைய 

செவ்வேற்‌ சேய்‌” என்று நக்கீரர்‌ பாடுகிறார்‌: 

'உலறிய கதுப்பிற்‌ பிறழ்பற்‌ பேழ்வாய்ச்‌ 
சுழல்விழிப்‌ பசுங்கண்‌ சூர்த்த நோக்கின்‌ 
கழல்கட்‌ கூகையொடு கடும்பாம்பு தூங்கப்‌ 
பெருமுலை அலைக்கும்‌ காதிற்‌ பிணர்மோட்டு 
உருகெழு செலவின்‌ அஞ்சுவரு பேய்மகள்‌ 
குருதி ஆடிய கூர்‌உகிர்க்‌ கொடுவிரல்‌ 
கண்தொட்டு உண்ட கழிமுடைக்‌ கருந்தலை 
ஒண்டொடித்‌ தடக்கையின்‌ ஏந்தி வெருவர : 
வென்‌ றடு விறற்களம்‌ பாடித்‌ தோள்பெயரா I 
நிணம்தின்‌ வாயள்‌ துணங்கை தூங்க 
இருபேர்‌ உருவின்‌ ஒருபேர்‌ யாக்கை 
அறுவேறு-வகையின்‌ அஞ்சுவர மண்டி : 
அவுணர்‌ நல்வலம்‌ அடங்கக்‌ கவிழ்‌இணர்‌ 
மாமுதல்‌ தடிந்த மறுவில்‌ கொற்றத்து 
எய்யா நல்‌இசைச்‌ செவ்வேற்‌ சேய்‌.” 

1. உலறிய கதுப்பின்‌-உலர்ந்த கூந்தலையுடைய. பேழ்வாய்‌ 
ஆழமான வாய்‌. கூர்த்த நோக்கு-அச்சம்‌ தரும்‌ பார்வை, 
கூகை-ஆந்தை; தூங்க-தொங்க. பிணர்‌ மோடு-சுரசுரப்பை 
யுடைய வயிறு: உரு-௮ச்சம்‌. செலவு - நடை. உகர்‌-கம்‌, 
தொட்டு-தோண்டி. கழி முடை-மிக்க நாற்றத்தை யுடைய. 
தொடி-வளை. வெருவரு௮ச்சம்‌. உண்டாக. தோள்‌ பெயரா- 
தோளை அசைத்து. துணங்கை-கை கோத்து ஆடும்‌ கூத்து. 
தூங்க-ஆட. அ௮வுணர்‌-அசுரர்‌. வலம்‌-வெற்றி, இணர்‌-பூங்‌ 
கொத்து. மா. முதல்‌-மாமரத்தின்‌ அடி, தடிந்த-அழித்த, மறு- 
குற்றம்‌,  எய்யாஈஅறிய இயலாத. இசை-புகழ்‌, சேய்‌-முருகள்‌, 


122 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
பரணி நூல்கள்‌ 

இப்படி இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே 
எழுந்த திருமுருகாற்றுப்‌ படையில்‌ நக்கீரர்‌ பேய்களின்‌ 
கூத்தை விளக்கியிருக்கிறாோர்‌. 

புறகானூறு முதலிய நூல்களிலும்‌ வேறு பல சங்க. 
நூல்களிலும்‌ களவேள்வியைப்‌ பற்றிய செய்திகள்‌ பல 
இடங்களில்‌ வருநன்றன. பேய்கள்‌ பசியினால்‌ வருந்துவதை 
யும்‌ காளியிடம்‌ முறையிடுவதையும்‌ போர்‌ நிகழ்வது 
தெரிந்து ஓடிச்‌ சென்று களத்தில்‌ பிணங்களைக்‌ கொண்டு 
விருந்து சமைத்து உண்பதையும்‌ விரிவாகச்‌ சொல்லும்‌ பிர 
பந்தம்‌ ஒன்று உண்டு. அதற்குப்‌ பரணி என்று பெயர்‌. 
கலிங்கத்துப்‌ பரணி என்ற நூல்‌ மிகச்‌ சிறந்தது. குலோத்‌ 
துங்கன்‌ படை வடக்கே சென்று வெற்றிபெற்று வந்ததை 
அது வருணிக்கிறது. பேய்கள்‌ காளி தேவியைச்‌ சுற்றிக்‌ 
கொண்டு, “ஐயோ! நாங்கள்‌ சாப்பிட்டுப்‌ பல காலம்‌ ஆகி 
விட்டனவே; பட்டினியாகக்‌ கிடந்து தவிக்கிறோமே! 
எங்களுக்குச்‌ சாப்பாடு போடு?” என்று கூக்குரல்‌ 
போடுமாம்‌; கூத்தாடுமாம்‌. எங்கேயாவது யுத்தம்‌ நடக்‌ 
கிறது என்று தெரிந்தால்‌, அவைகளுக்கு ஒரே கொண்‌ 
டாட்டம்‌, பரணிகளில்‌ இதைக்‌ காணலாம்‌. 

அரசர்களின்‌ வீரத்தைப்‌ பாராட்டும்‌ போது 
களவேள்வியைப்‌ பற்றிச்‌ சொல்வது பழங்கால வழக்கம்‌. 
பிற்காலத்தில்‌ ஆண்டவனைப்‌ பற்றிப்‌ பாடும்போதும்‌ 
களவேள்வியைப்‌ பற்றிப்‌ பலர்‌ பாடியிருக்கிறார்கள்‌. 
ஒட்டக்கூத்தர்‌ பாடியது தக்கயாகப்‌ பரணி, அதில்‌ பேய்‌ 
கள்‌ உணவு பெறாமல்‌ வருந்தும்‌ திண்டாட்டமும்‌ தக்க 
யாக சங்கார காலத்தில்‌ உணவு பெற்றுக்‌ களித்தாடும்‌ 
கொண்டாட்டமும்‌ வருகின்றன. 

பேய்கள்‌ எல்லாம்‌ காளியிடம்‌ போய்ச்‌ சொல்கன்‌ 

றன. “அம்மா, உன்னுடைய பிள்ளை முன்‌ காலத்தில்‌ 
என்ன . செய்தான்‌ தெரியுமா? . எங்களுக்கு ..எல்லாழ்‌, 


பேய்‌ விளையாட்டு 123 


பெரிய விருந்து வைத்தான்‌. சூர சங்காரம்‌ செய்யும்‌ 
போது அசுரர்களை மலைமலையாகக்‌ கொன்று குவித்தான்‌; 
பள்ளம்‌ விழுந்தது போலக்‌ குழி விழுந்து போன எங்கள்‌ 
வயிறுகள்‌ புடைக்கும்படியாக உணவு போட்டான்‌?” என்று 
அவை சொல்கன்‌ றனவாம்‌, 


“சூரொடும்பொர வஞ்சிசூடிய பிள்ளை யார்படை 
தொட்ட நாள்‌ 
ஈருடம்பு மிசைந்திரண்டுதிரப்பரப்பும்‌ இரைத்‌ . 
தனம்‌, 
“அசும்புதூர்வயி ரரமுன்பவர்‌ செற்றதானவர்‌ 
அற்றநாள்‌ 
விசும்புதூர விழும்பிணங்கள்‌ நிணங்களூற 
மிசைந்தனம்‌,?” 
குரபன்மனோடு போராட முருகன்‌ புறப்பட்டபோது 
வஞ்சி கூடிக்‌ கொண்டு புறப்பட்டான்‌... புறப்பட்டுச்‌. 
சென்று வேலை விட்ட நாளில்‌ சூரனுக்குரிய இரண்டு 
உடம்புகளையும்‌ பேய்கள்‌ உண்டன. இரண்டு உடல்களின்‌ 
. உதிரத்தையும்‌ குடித்துப்‌ பருத்தன. 
்‌ “போர்க்களத்தில்‌ மலைமலையாகப்‌ பிணங்கள்‌ இடம்‌ 
தன. வானமளாவக்‌ குவிந்து கிடந்தன. அவற்றின்‌ 
கொழுப்புக்களை எங்கள்‌ குழி விழுந்த வயிறுகள்‌ நிரம்பும்‌ . 
படியாக உண்டோம்‌!” என்று அந்தப்‌ பேய்கள்‌ சொல்லு 
கின்றன. 

_... இறைவன்ைப்பற்றி விரிவாக எண்ண. வேண்டுமானால்‌: 
அவனை வீரமுடையவன்‌, கருணையுடையவன்‌ என்று பல 
குணங்களுக்கு உரியவனாகவே நினைக்க வேண்டும்‌. வீரம்‌ . 
உடையவன்‌ என்பது எப்படித்‌ தெரியும்‌? “போர்‌ நடந்தது; 
பகைவர்கள்‌ மாண்டார்கள்‌; போர்க்களத்திலே மலைபோலக்‌ 
கிடக்கின்ற பிணங்களைச்‌ சுற்றிப்‌ பேய்கள்‌ கூடிக்கொண்டு 
களிப்புடன்‌ அவற்றைத்‌ தின்றன” என்று சொன்னால்‌ 
தெரியும்‌. 


124 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


அரசர்களும்‌ வீரர்களும்‌ செய்த போரில்‌ பேய்கள்‌ 
விருந்து நுகர்ந்தன என்ற செய்தி உண்மை நிகழ்ச்சியோடு 
ஓட்டாமல்‌, கவிமரபாக நிற்கின்றது. வீரத்தைப்‌ பெருகப்‌ 
பேசுவதற்கு ஏற்ற நிலமாக இத்தகைய செய்திகள்‌ அங்கே 
பயன்படுகின்றன. ஆனால்‌ இறைவனுடைய வீரத்தைப்‌ 
பற்றிச்‌ சொல்கையில்‌ அவை மற்ற கிகழ்ச்சிகளோடு ஒட்டி 
நிற்கின்றன. 

.... இரசர்‌ போர்‌ செய்தது வரலாற்று நிகழ்ச்சி; பேய்கள்‌ 
விளையாடியது கற்பனை நிகழ்ச்சி. இரண்டும்‌ வெவ்வேறு 
வகை. கவிதையில்‌ இவை இணைகின்றன. ஆனால்‌ இறைவ 
னுடைய பெருமையைக்‌ கூறும்‌ புராணச்‌ செய்திகளில்‌ அவ்‌ 
விரண்டும்‌ இயல்பாகவே இணைந்து மிற்கின்றன. இறைவன்‌ 
போர்‌ செய்யும்போது நிகழும்‌ நிகழ்ச்சிகள்‌ உலகியலுக்கு 
அப்பாற்பட்டவை; பேய்களின்‌ விளையாடலும்‌ அத்தகை 
யனவே. உண்மை௰ிகழ்ச்சிகளானாலும்‌, கற்பனையானாலும்‌, . 
உள்ளுறையை உடைய கதையானாலும்‌ இரண்டும்‌ ஒரே 
நிலையில்‌ இருப்பவை. 

ஆதலின்‌ அரசர்‌ செய்த போரில்‌, களத்தில்‌ பேய்கள்‌ 
ஆடின என்பதைவிட முருகன்‌ செய்த போரில்‌ பேய்கள்‌ . 
உண்டுகளித்தன என்பது பொருத்தமாகத்‌ தோற்றுகிறது. 

திருமுருகாற்றுப்படையில்‌ நக்கீரர்‌. பேய்க்‌ கூத்தைப்‌ 
பாடியதை முன்பு பார்த்தோம்‌. மற்றோரிடத்திலும்‌ சுருக்க 
மாக. இச்செய்தி வருகிறது. முருகப்‌ பெருமானுடைய 
ஆறு திரு ழகங்களும்‌ இன்ன இன்ன காரியங்களைச்‌ செய்‌ 
கின்றன என்று ஓரிடத்தில்‌ வருணிக்கிறார்‌. அவனுடைய 
திருமுகங்களில்‌ ஒன்று மாயிருள்‌ ஞாலம்‌ மறுவின்றி விளங்‌ 
கும்படியாகப்‌ பலவகைக்‌ கதிர்களைப்‌ பரப்புகின்றது; அன்‌ 
பர்களுடைய வேட்கைகள்‌ நிறைவேறும்படி வரமளிக்கும்‌ - 
அருட்‌ செயலைச்‌ செய்கின்றது மற்றொரு முகம்‌; வேதமுறைப்‌ 
படி அந்தணர்கள்‌ செய்கின்ற யாகங்களைத்‌ தீங்கன்றிப்‌ 


பேய்‌ விளையாட்டு 125. 


பாதுகாக்கின்றது ஒரு முகம்‌; யாராலும்‌ விளக்க முடியாமல்‌ 
இருக்கின்ற பொருள்களை விளக்குகின்றது ஒரு முகம்‌; 
வள்ளியெம்பெருமாட்டியோடுகூட இன்புற்று மகிழும்‌ 
செயலைப்‌ புரிகின்றது ஒருமுகம்‌. 


ஸப்த 


நல்‌ ஒரு முகம்‌ 
செறுநர்த்‌ தேய்த்துச்‌. செல்சமம்‌ முக்தித்‌ 


கறுவுகொள்‌ நெஞ்சமொடு களம்வேட்‌ டன்றே” 


என்பது ஒரு முகத்தைப்பற்றிய செய்தி. 

வீரர்களுக்குள்‌ தலைசிறந்த வீரன்‌ முருகன்‌; அவன்‌ 
தேவசேனாபதி. தேவர்களுடைய பகைவர்கள்‌ அசுரர்கள்‌. 
அசுரர்களால்‌ தேவர்களுக்கு எவ்விதமான தீங்கும்‌ ஏற்‌ 
படாதவாறு காப்பாற்ற அவன்‌ விரதம்‌ எடுத்துக்‌ கொண்‌ 
டிருக்கிறான்‌. ““நிருத ரார்க்கொரு காலா ஜேஜய”? என்று 
திருப்புகழில்‌ பாடுகிறர்‌ அருணகிரிநாதர்‌. 

பகைவர்களை அழித்து, வருகின்ற சண்டைகளைப்‌ 
போக்க, கறுவுதல்கொண்ட உள்ளத்தோடே களவேள்வி 
- செய்தது ஒரு: முகம்‌ என்பது தடட பரத்‌ படைப்‌ 
பகுதியின்‌ பொருள்‌. 


மரபு வழியே 

இவ்வாறு பழங்காலம்‌ முதற்கொண்டே பழங்க. வரு 
ன்‌ ஒன்ற மரபை ஒட்டியே அருணகிரிநாதர்‌ பேயின்‌ விளையாட்‌ 
டைப்‌ பாடுகின்றார்‌. வாழ்காள்‌ முழுதும்‌ முருகனைப்பற்றிப்‌ 

பாடுவதையே தம்‌. பணியாகக்‌ கொண்டவர்‌ அவர்‌. . 
முருகனைப்‌ பற்றி. விரிவாகப்‌ பாடுவதற்கான பொருளைத்‌. 
தொகுத்துக்‌ கொண்டவர்‌. அவருக்கு முன்பிருந்த புலவர்‌ 
கள்‌ முருகனுடைய . வீரத்தை வருணிக்கும்போது, 
. களவேள்வி பற்றிச்‌ . சொல்லியிருப்பவற்றை யெல்லாம்‌ 
சேகரித்துக்கொண்டு நாம்‌ படித்துச்‌ சுவைக்கும்‌ வகையில்‌ . 
அவற்றைச்‌. சொல்கிறார்‌. 


126 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 
இருப்புகழில்‌ பேய்களின்‌ விளையாட்டை வெவ்வேறு 
வகையில்‌ பாடியிருக்கிறார்‌. 
_ ஜர்‌ உதாரணம்‌ : 
“குடிப்பன முகப்பன நெடிப்பன நடப்பன 
கொழுத்தகு ருதிக்கட லிடையூடே 
குதிப்பன மதிப்பன குளிப்பன களிப்பன 
குவட்டினை இடிப்பன சிலபாடல்‌ 
படிப்பன திருப்புகழ்‌ எடுப்பன முடிப்பன 
பயிற்றிஅ லகைக்குலம்‌ விளையாடப்‌ 
பகைத்தெழும்‌ அரக்கரை இமைப்‌ பொழு தினிற்‌ பொடி 
படப்பொரு துழக்கிய பெருமாளே.”?" 


கந்தர்‌ அலங்காரத்திலும்‌ வேறு ஒரு பாட்டில்‌, 


க்கா டர முது கூளித்திரள்‌ 
டுண்டுண்‌ டுடுடுடு டூடு டுடுடுடு 
டுண்டுடுண்டு 
டிண்டிண்‌ டெனக்கொட்டி ஆடவெஞ்்‌ 
சூர்க்கொன்ற ராவுத்தனே”! 
என்று பாடுகிறார்‌. 


திருவகுப்பு 

இவற்றையன்றித்‌ இருவகுப்பில்‌ மிக விரிவாக அலகை 
களின்‌ கூத்தைப்‌ பாடியிருக்கிறார்‌. இருபத்தைந்து பாடல்‌ 
கள்‌ அமைந்த அந்நூலில்‌ மூன்று பேய்க்கூத்தை வருணிப்‌ 
பவை. பொருகளத்து அலகை வகுப்பு, செருக்களத்து 
அலகை வகுப்பு, போர்க்களத்து அலகை வகுப்பு என்ற 

1. நெடிப்பன-உயர்ந்து நிற்பன.  மதிப்பன-கடைவன. 
குவடு-மலை. அலகைக்‌ குலம்‌-பேய்க்‌ கூட்டம்‌.  உழக்கிய-கலக்‌ 
கிய. . குடிப்பனவாகியும்‌ முகப்பனவாகயும்‌. ..முடிப்பன வாதியும்‌ 
அலகைக்குலம்‌ பயிற்றி விளையாட அரக்கரை இமைப்பொழுதி 
னில்‌ உழக்கி பெருமாளே என்று வலு வ கண்வர்‌ 


பேய்‌ விளையாட்டு 197 


மூன்றும்‌ போர்க்களத்தில்‌ பேய்கள்‌ விருந்துண்டு கூத்‌ 
தாடும்‌ செயலை விரிவாகச்‌ சொல்வன. 

ஏழாவது வகுப்பு: பொருகளத்தலகை வகுப்பு இருத்‌ 
தணிகையில்‌ இருக்கும்‌ ஆறுமுகம்‌ படைத்த ஒருத்தனாகிய 
இளைய முருகன்‌, கிசிசரர்‌ இளைத்துப்‌ பதைத்து மடியும்படி 
யாக ஓர்‌ இமைப்பொழுதில்‌ அமர்‌ பொருதான்‌. அவன்‌ அப்‌ 
படிப்‌ பொருத களத்தில்‌ உள்ள அலகைகளின்‌ செயல்‌ 
களைச்‌ சொல்வது அது. 

அவை ஆனந்தமாகத்‌ தசையைத்‌ தின்கின்றன. பக்கத்‌ 
தில்‌ நிற்கிற குட்டையான பேய்க்கும்‌ தமக்குப்‌ போக மிஞ்‌ 
சின தசையைக்‌ கொடுக்கின்றனவாம்‌. அந்தப்‌ பேயும்‌ 
ஆடுெதாம்‌. 


“குதித்து மகிழ்வொடு மிதித்து நடமிடு 
குறட்கு மிகுதசை கொடுத்து வருவன .21 
குதிரையின்‌ இறைச்சியைத்‌ தனீத்தனியே குவித்துப்‌ 
- பக்குவமாக அவித்து உண்ணுகின்றன. 
“கொழுத்த குரகத இறைச்சி வகைவகை 
_ குவித்து முறைமுறை அவித்து நுகர்வன.?!? . 
இரத்த ஆற்றிலே குதித்து முழுகி அந்த இரத்தத்‌ 
தைக்‌ குடித்துக்‌ களிப்போடு வருகின்‌ றன. 
“குதித்து முழுகியும்‌ இரத்த நதியிடை 
குளித்தும்‌ உணர்வொடு களித்து வருவன.” 
அவை ஆடுகின்றன; ஆரவாரத்தோடு கூத்தாடு 
கின்றன. க 
““தொகுக்கு தொகுதொகு தொகுக்கு தொகுதொகு 
தொகுக்கு தொகுவென நடித்து வருவன.”! . 
ம. குறட்கு- குட்டைப்‌ பேய்க்கு... மிகு தசை-தாம்‌ ள்‌ 
மப்பு தசை. 
2. குரகத. இறைச்‌சி-குதிரை மாமிசம்‌. அவித்து-சட்டு, 


128 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


அடுத்தது செருக்களத்தலகை வகுப்பு. அது, அட 
விட்‌ புனத்தில்‌ உற்ற குறமகளுக்கு ஏற்ற மணிப்புயத்தை 
யுடைய ஆறுமுகன்‌, அடல்‌ மிக்க அசுரர்கள்‌ பட்டு விழும்‌ . 
படியாகப்‌ பொருத செருக்களத்தில்‌ அலகைகள்‌ கம்‌ 
செயல்களைச்‌ சொல்வது. 


“குதிரைத்‌ திரள்‌ பட்‌ டபிணத்‌ தைஎடுத்‌ 
துதிரப்‌ புனலிற்‌ குளிக்கும்‌ ஒருதிரள்‌; 
குருதிக்‌ கடலைப்‌ பெருகப்‌ பருகிக்‌ 
குணலைத்‌ திறனிற்‌ களிக்கும்‌ ஒருதிரள்‌”? 
என்று தொடங்குவது அது. “ஒரு பேய்க்‌ கூட்டம்‌ இறந்து 
போன திரளான குதிரைப்‌ பிணங்களை எடுத்துக்‌ குருதி 
வெள்ளத்தில்‌ குளிக்கும்‌. மற்றொரு பேய்க்‌ கூட்டம்‌ ரத்‌ 
தக்‌ கடலை ரெம்பக்‌ குடித்துக்‌ குணலையென்னும்‌ கூத்தாடிக்‌ 
களிக்கும்‌” என்று பாடுகிறார்‌ அருணகிரியார்‌. 
ஒன்பதாவது திருவகுப்பு, போர்க்களத்து அலகை 
வகுப்பு. தணிகையென்னும்‌ பதியில்‌ நிற்பவனாகிய முருகன்‌, 
*கொலைகிருதரை முனிந்த போர்க்களத்தில்‌ அலகை 
செய்தவற்றை விரித்துரைப்பது அது. அந்த அலகைகள்‌ 
பசியினால்‌ பயிரவியை வாழ்த்துகன்றனவாம்‌. 
““பவுரிவ ரும்பரி புரம்நரல்‌ பங்கய 
வித்தா ரத்தன பயிரவி பதங்கள்‌ 
வாழ்த்‌ தெடுத்த பசியன .?? 
அவை இப்போது வேண்டிய உணவைப்‌ பெற்றுக்‌ 
கூத்தாடுகின்றன. எத்தனை விதமான ஆட்டம்‌! அவை 
உருவத்தால்‌ இருண்டன. உலவி நிணம்‌ மொண்டு கூட்டு 
ம. பட்ட-இறந்த, குருதி-இரத்தம்‌, குணலைத்‌ திறனில்‌- 
குணலை என்ற கூத்தின்‌ வகையைப்போல, 
2. பவுரி-சுழன்றாடும்‌ கூத்து. பரிபுரம்‌ நரல்‌ பங்கயம்‌-லம்பு 
ஒலிக்கும்‌ தாமரை போன்ற. கல்‌ _பங்கயத்தையும்‌ தனத்தை... 
யும்‌ உடைய பயிரவி; க. ன்ட்‌ 


ப பேய்‌ விளையாட்டு - 125 
அமைத்து நுகர்வன. உலகு குலுங்கி அரிய துணங்கை 
யினைச்‌ சாதிப்பன. உவண படலங்களும்‌ காக்கு 
சுற்றி வருவன. இப்படி வருணிக்கிறோர்‌. 

ஓடுகின்ற ரத்த ஆற்றில்‌ முழுகி எழுகின்றன; ஆர 
வாரம்‌ செய்கின்றன; கடல்‌ அதிரப்‌ பூமி பிளக்க நடை 
பயில்கின்றன. 

““ஒழுகுதி ரந்தனில்‌ முழுகிஎ முந்தன 

உச்சா டத்துடன்‌ உடைகடல்‌ அதிர்ந்து 
கூப்பிளக்கும்‌ நடையின..?* 

அவை கூத்தாடும்‌ ஓசையையும்‌ பாடுகிரர்‌. 

“திரிகட தொங்கிட திரிகட திங்கிட 
தித்தீ செக்கண செக்கண மொழிந்து 
கூத்த னைத்தும்‌ நவில்வன.”” 
பேய்‌ விளையாட்டு 
இவ்வாறெல்லாம்‌ பாடிய அருணகிரிநாதர்‌ இந்தப்‌ 
பாட்டிலும்‌ பேய்‌ விளையாட்டை வருணிக்கிறார்‌. பாட்டின்‌. 
ஓசையே பேய்கள்‌ குதிப்பதை நினைவூட்டுகன்றது. 


“அவுணர்‌ உரத்துதிரக்‌ 
குளத்திற்‌ குதித்துக்‌ குளித்துக்‌ களித்துக்‌ 
குடித்துவெற்றிக்‌ 
களத்திற்‌ பெருக்கிக்‌ கழுதாட வேல்தொட்ட 
காவலனே!” ப 
அவுணர்‌ என்பது அசுரருக்குப்‌ பெயர்‌. அவர்க 
ளுடைய மார்பிலிருந்து பெருகிய ரத்தம்‌ குளமாகத்‌ தேங்கிக்‌ 
இடக்கிறது. இந்தக்‌ காட்சி நிகழும்‌ இடம்‌ போர்க்களம்‌; 
முருகன்‌ அவுணரைப்‌ பொருது வெற்றி கொண்டகளம்‌, 
வேலைப்‌ பிரயோகம்‌ செய்து அவன்‌ வெற்றி கொண்டான்‌. 


ம. உச்சாடம்‌- உயர்ந்த ஆரவாரத்‌ த்‌ Cn 
பூமியைப்‌ பிளக்கச்‌ செய்யும்‌, 


180 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 

முருகன்‌ வென்ற போர்க்களத்தில்‌ அவுணர்‌ உடம்பி 
லிருந்து பெருகித்‌ தேங்கிய ரத்தக்குளத்தில்‌ பேய்கள்‌ குதிக்‌ 
கின்றன. குதித்துக்‌ குதித்து எழுகின்றன. குளிக்கின்றன. 
அவற்றிற்கு அப்போது உண்டான மகிழ்ச்சிக்கு எல்லை 
ஏது? பல காலம்‌ பசியால்‌ வாடிய உடம்பையுடைய அவற்‌ . 
றிற்கு அப்போதெல்லாம்‌ ஒரு துளி ரத்தம்‌ டைக்கவில்லை. 
இப்போது ரத்தக்‌ குளத்தில்‌ மூழ்கிக்‌ கொம்மாளம்‌ இடு 
கின்றன. அதைக்‌ குடிக்கின்றன. களிப்புக்குக்‌ கேட்க 
வேண்டுமா? கழுது என்பது பேய்‌. இப்படிப்‌ பேய்கள்‌ . 
வெற்றிக்கள த்தில்‌ செருக்கி ஆட வேலை விட்டான்‌ முருகன்‌. 


களத்திற்‌ செருக்கிக்‌ கழுதாட வேல்தொட்ட 
காவலனே! 
மார்பிற்‌ புண்‌ 

(முருகன்‌ சிறந்த வீரன்‌. போர்க்களத்தில்‌ புறமுதுகு 
காட்டி ஓடுறெவர்களைக்‌ கொல்கிறவன்‌ வீரனாகமாட்டான்‌. 
புறமுதுகு காட்டுவதும்‌, முதுகிட்டார்‌ மேல்‌ படை விடுவ 
தும்‌ வீரனுக்கு ஏற்ற செயல்கள்‌ அல்ல. அசுரர்களின்‌ 
ஆரவாரச்‌ செயல்களைக்‌ கண்டு அஞ்சாமல்‌ அவர்களைத்‌ 
தவிடு பொடியாக்கிய முருகன்‌ அவர்களை முதுகில்‌ அடிக்க 
வில்லை. வேலால்‌ அவர்கள்‌ மார்பைத்‌ துளைத்தான்‌. அத 
னால்‌ அவர்களுடைய மார்பிலிருந்து குருதி வெள்ளம்‌ பீரிட்‌ 
டுப்‌ பாய்ந்து குளமாகத்‌ தேங்கியது. அதனால்தான்‌, 

அவுணர்‌ உரத்து உதிரக்குளத்து 

என்றார்‌ அருணகிரியார்‌. உரம்‌ என்பது மார்பு. மார்பிலே 
படுகின்ற புண்ணை விழுப்புண்‌ என்பார்கள்‌. அவுணர்‌ 
உரத்து உதிரம்‌ என்றது முருகனுடைய சிறந்த வீரத்தைக்‌ 
காட்டி மிற்கிறது, 

இராவணனை அம்பு எய்‌ ப்து கொன்றான்‌ இராமன்‌. 
இறந்துடெர்த இரான்‌ இரான்‌ போய்ப்‌ பார்த்தான்‌, 


பேய்‌ விளையாட்டு ன 
குரங்குகள்‌ அவன்மேல்‌ ஏறித்‌ துகைத்தன. அப்போது 
அவன்‌ முதுகில்‌ ஏதோ புண்‌ இருப்பதைக்‌ கண்டான்‌ 
இராமன்‌ .££அடடா! நான்‌ இராவணனை முதுகில்‌ அடித்துக்‌ 
கொன்றுவிட்டேன்போல்‌ இருக்கிறதே! என்ன காரியம்‌ 
செய்தேன்‌.” என்று ஒரு கணம்‌ திடுக்கிட்டான்‌. அதை 
விபீஷணன்‌ கண்டு அவனைத்‌ தெளிவித்தான்‌. “நீங்கள்‌ 
வருத்தம்‌அடையக்‌ காரணமே இல்லை: இவன்‌ திக்கயங்‌ 
களோடு பொருதபோது அவற்றின்‌ கொம்புகள்‌ மார்பிலே 
பாய்ந்தன. அவை உருவி முதுகிலே வந்த சுவடு அது. 
ஆகையால்‌ உங்கள்‌ அம்பினால்‌ உண்டான புண்‌ என்று 
எண்ணாதீர்கள்‌?” என்று அவன்‌ எடுத்துச்‌ சொன்ன பிறகே 
இராமன்‌ தெளிவு பெற்றான்‌.” . 

1. பின்வரும்‌ கம்ப ராமாயணப்‌ பாடல்கள்‌ இதனைப்‌ புலப்‌ 
படுத்தும்‌! 
“வென்‌ றியால்‌ உலகம்‌ மூன்றும்‌ 
I மெய்ம்மையான்‌ மேவி னாலும்‌ ' 
பொன்றியார்‌ கின்ற தோளைப்‌ 
பொதுவற நோக்கும்‌ பொற்பும்‌ 
குன்றிஆ அற்ற தன்றே ன 
இவன்‌ எதிர்‌ குறித்த போரில்‌ 
பின்‌ நியான்‌ முதுகிற்‌ பட்ட 
பிழம்புள தழும்பின்‌ அம்மா.” 
என்பது இராமன்‌ கூற்று, 
“ீநாடுள தனையும்‌ ஒடி 
்‌ கண்ணலார்‌ காண்கி லாமல்‌ 
பீடுள குன்றம்‌ போலும்‌ 
பெருந்திசை எல்லை யானைக்‌ 
. கோடுள தனையும்‌ புக்குக்‌ 
கொடும்புறத்‌ தழுக்து புண்ணின்‌. 
பாடுள தன்றித்‌ தெவ்வர்‌ 
படைக்கலம்‌ பட்டென்‌ செய்யும்‌?” 
என்பது விபீஷணன்‌ கூற்று. 


132 குறிஞ்சிக்‌ கிழவன்‌ 


முருகனும்‌ முதுகில்‌ அடிக்கிறவன்‌ அல்ல. தேவசேனா 
பதியாகிய அவன்‌ வீரருள்‌ வீரன்‌. அவன்‌ அவுணர்களின்‌ 
மார்பிலே வேலைப்‌ பாய்ச்ச வெற்றி பெற்றான்‌. 5 
ட... **பேய்கள்‌ பிணத்தைத்‌ தின்று குருதிக்‌ கடலிலே 
குதித்து விகாயாடும்படியாக அசுரர்களைச்‌ சங்காரம்‌ செய்‌ 
தவன்‌ அல்லவா நீ? என்‌ துன்பங்களுக்கெல்லாம்‌ காரண 
மான பிரமத்தைப்‌ போக்கியருள மாட்டாயா??' என்று 
இந்தப்‌ பாட்டில்‌ அருணகிரிநாதர்‌ வேண்டிக்கொள் கறார்‌. 


சளத்தில்‌ பிணிபட்டு அசட்டுக்‌ கிரியைக்குள்‌ 
தவிக்கும்‌என்றன்‌ 

உளத்தில்‌ ப்ரமத்தைத்‌ தவிர்ப்பாய்‌, அவுணர்‌ 
உரத்துஉதிரக்‌ 

குளத்தில்‌ குதித்துக்‌ குளித்துக்‌ களித்துக்‌ 
குடித்துவெற்றிக்‌ 

களத்தில்‌ செருக்கிக்‌ கழுதுஆட வேல்தொட்ட 
கரவலனை! 


[ வஞ்சனையில்‌ கட்டுண்டு, உண்மையற்ற செயல்களில்‌ -அகப்‌ 
பட்டுத்‌ தவிக்கும்‌ என்‌ னுடைய உள்ளத்தில்‌ உள்ள மயக்கத்தை 
நீக்கி யருள்வாயாக; அசுரர்களின்‌ மார்பிலிருந்து பெருகித்‌ 
தேங்கிய ரத்தக்‌ குளத்தில்‌ குதித்தும்‌ குளித்தம்‌  களிப்புற்று 
ரதீதத்தையே குடித்து உனக்கு வெற்றி உண்டான போர்க்களத்‌ 
தில்‌ இறுமாந்து பேய்கள்‌ விளையாட. வேலாயுதத்தை விட்ட 
பெருமானே! . 

சளம்‌-வஞ்சனை, பிணி-கட்டு. ப்ரமம்‌-மயக்கம்‌. அவுணர்‌- 
அசுரர்‌... உரம்‌-மார்பு. செருக்கி-இறுமாந்து:. கழுது-பேய்‌.. 
தொட்ட-பிரயோகம்‌ செய்த. காவலன்‌-தேவலோகத்தைப்‌ பாது 
காக்கும்‌ பெருமான்‌.] . 


